


சிற்றம்பலம்‌ 


(திருமுறை மலர்கள்‌) 


கி. வா. ஜகந்நாதன்‌ 


அமுத நிலையம்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ 


தேனாம்பேட்டை - சென்னை. 18 : 


உரிமை பதிவு 
அமுதம்‌--05 
முதற்‌ பதிப்பு--செட்டம்பர்‌, 1958 
இரண்டாம்‌ பஇப்பு--மார்ச்‌, 1968 











உள்ளுறை 

பக்கம்‌ 

1. சிற்றம்பலம்‌ ட 1 

2... அதுவோ அருள்‌! ட 11 

3, இங்கும்‌ அங்கும்‌ . - ,,, 22 

4, ஞான மலர்‌ த. 

5. அரற்றுங்கள்‌ ப ஷா ர 

8. இணையடி ட 

7... கல்லா நெஞ்சு வட 8 

8. ஆரருல்குவர்‌ ச்‌ 
9... திருவைந்தெழுத்து 211, 

10. சோதிக்க வேண்டாம்‌ உ்ட்70 
11. 'ஏழையடியார்‌ சொல்‌ பட 81 

- விலை ரூ. 1:10 


: நஈஷனல்‌. ஆர்ட்‌ பீரஸ்‌, தேனாம்‌ பேட்டை, சேன்னை- 19. 


மூகவுரை 


சைவத்‌ திருமுறைகள்‌ பன்னிரண்டிலும்‌ முதல்‌ மூன்று 
திருமுறைகள்‌ திருஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ திருவாய்‌ மலர்ந்‌ 
தருளியவை. இந்த மூன்று  திருமுறைகளிலும்‌ இப்போதுள்ள 
பதிகங்கள்‌ 883. இவற்றில்‌ முதல்‌ திருமுஷ்றயில்‌ 180 திருப்பதிகக்‌ 
களும்‌, இரண்டாம்‌ திருமுறையில்‌ 125 பதிகங்களும்‌, மூன்ருர்‌ 
இருமுறையில்‌ 195 பதிகங்களும்‌ அடங்கியுள்ளன. திருமுறை 
கண்ட புராணத்தில்‌ நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌, 


* பண்புற்ற திருஞான சம்பத்தர்‌ பதிகம்மூற்‌ நூற்‌ 
றெண்யத்து தான்கினால்‌ இலங்குதிரு மூறைமூன்று”! (25) 


வகுத்ததாக ஒரு செய்தி இருக்கிறது, 88& பதிகங்கள்‌ என்று 
அம்சே காணப்படினும்‌ அடங்கன்‌ முறையில்‌ 898 பதிகற்களே. 
இருக்கின்றன. விட்டுப்போன பதிகம்‌ இன்னதென்று தெரிய 
வில்லை, அரசாங்கத்தின்‌ முயற்சியால்‌ கல்வெட்டுகளை ஆராயும்‌ 
ஆராய்ச்சி தொடங்கியமிறகு திருவிடைவாய்‌ என்னும்‌ தலத்துகீ 
சூரிய திருஞானசம்பந்தர்‌ தேவாரப்‌ பதிகம்‌ ஒன்று கல்வெட்டி 
விருந்து கிடைத்தது, அது நம்‌.மியாண்டார்‌ கம்பிகள்‌ வகுத்த 
பதிகங்களில்‌ அடங்காததென்றே தோன்றுகிறது. இராச ராச 
சோழனும்‌ ஈம்மியாண்டார்‌ கம்பிகளும்‌ தில்லைத்‌ திருக்கேரயிலில்‌ 
தேவாரம்‌ எழுதியிருந்த எட்டுச்‌ சுவடியைக்‌ கண்டுபிடித்து எடுத்த 
போது: அவ்வேடு சகறையானால்‌ மூடப்பட்டிருக்தது. பிறகு எண்‌ 
ணெயை ஊற்றிக்‌ கறையானைப்‌ போக்கி ஏட்டை எடுத்துப்‌ பார்க்‌ 
கும்போது பல பதிகங்கள்‌ சிதைந்திருந்தன. அதைக்‌ கண்டு 
மன்னன்‌. வருந்தியபோது, “எண்டு வேண்டுவன வைத்தோம்‌'? 
என்று அசரீரி வாக்கு எழ, அப்பால்‌, ,கஇடைத்தவற்றை ஒழுங்கு 
படுத்தத்‌ தலைப்பட்டார்கள்‌, இந்தச்‌ செய்தியைப்‌ பின்வரும்‌ 
பாடல்கள்‌ தெரிவிக்கன்‌ றன, ” 
ஐயச் நட மாடும்‌அம்‌ பலத்தின்‌ மேற்பால்‌ 
- அருள்பெற்ற மூவச்தம தருள்‌ சேர்‌ செய்ய 
கையதுவே இலச்சினையரய்‌ இருந்த காப்பைச்‌ 
சுண்டவர்கள்‌ அதிசயிப்பக்‌ கடைவாய்‌ நீக்கிப்‌ 
பொய்யுடையோர்‌ அறிவுதனைப்‌ புலன்சள்‌ மூடும்‌ 
பேபசற்பதுபோல்‌ போதமிகும்‌ பாடல்‌ தன்னை 
தொய்யறு வன்மீகம்‌ மூடக்‌ கண்டு ' 
. தொடிப்பளவி ணீற்சிந்தை தொந்த வேந்தன்‌. 


௬ 


17 


பார்த்ததளைப்‌ புறத்தும்ப்ப உரைத்து மேலே 
படிந்திருந்த மண்மலையைச்‌ சேரத்‌ தள்ளிச்‌ 
சர்த்ததில தயிலமலி கும்பங்‌ கொண்டு 
செல்லுதனை யச்செசரிந்து திருஏ பெல்லாம்‌ 
ஆர்த்தஅரு எதனாலே எடுத்து தாக்க 
அலகிலா ஏடுபழு தாகக்‌ கண்டு, 
தீர்த்தமுடிக்‌ கணீபரனே பரனே என்னச்‌ 
சிந்தைதனர்ந்‌ திருகண்ணீர்‌ சோர நின்றான்‌. 
ஏத்துபுகழ்‌ வளவன்‌ இவ்வா றன்பி னாலே 
இடர்க்கடலீன்‌ கரைகாணா தினையுங்‌ காலை 
சரச்ந்தமலை மசுள்கெொழுசன்‌ அருளால்‌, வேதச்‌ 
சைவதெதறித்‌ தலைவரெனும்‌ மூவர்‌ பரஉல்‌ 
- வேய்ந்தனபோல்‌ மண்மூடச்‌ செய்தே எண்டு 
லேண்டுவன வைத்தோம்‌ என்‌ நுலகில்‌ உள்ளா 
மாநத்தரோடு மன்னவனும்‌ கேட்கும்‌ ஆற்றால்‌ . 
வானகத்தில்‌ தரோசை எழுந்த தன்ேற.3 ஷ்‌ 
இப்போது இடைத்துள்ள திருப்பதிகங்களிலும்‌ எல பதிகக்‌ 
களிற்‌ சில பாசுரங்கள்‌ இல்லை.” சில பாசுரங்கள்‌ முழுமையாக 
இல்லை.” இதலாலே குறைவுற்ற எஏட்டிலிருந்து கிடைத்தவை 
என்பதற்கு இப்படி உள்ள குறைகள்‌ சான்றாகும்‌. 

- பெரிய புராணத்தில்‌ திருஞானசம்பந்தர்‌ பல இடங்களுக்குச்‌ 
சென்று திருப்பதிகம்‌ பாடியதாகச்‌ சேக்கிழார்‌ சொல்லுகிறார்‌. 
ஆனால்‌ .சில தலங்களின்‌ திருப்பதிகங்கள்‌ இப்போது இடைக்க 
வில்லை.*. இதனால்‌ இப்போதுள்ள தேவாரப்‌ பதிகங்களையல்லா 
மல்‌ வேறு பதிகங்களும்‌ தமிழ்‌ நாட்டில்‌ வழங்கிவந்தன என்பது 
தெரியவரும்‌, 

மூன்றாம்‌. திருமுறையில்‌ காந்தார பஞ்சமம்‌, கொல்லி, 
கொல்லிக்‌ கெளவாணம்‌, கெளச௫ிகம்‌, பஞ்சமம்‌, சாதாரி, பழம்‌ 
பஞ்சுரம்‌, புறநீர்மை, அந்தாளிக்‌ குறிஞ்சி என்ற: ஒன்பது பண்‌ 
களில்‌ அமைந்த பதிகங்கள்‌ இருக்கின்றன. 
ட  சந்தவகையாலும்‌ எமுத்தமைப்பு.. முதலியவற்றாலும்‌ வேறு 
ஈடுகின்‌ ற நால்டிமேல்‌ வைப்பு, திருவிருக்குகீ குறள்‌, இிருவிரரகம்‌;. 

1. திருமுறை கண்ட புராணம்‌, 21-23. மக 
2 9... இல உசாரணங்கள்‌ : மூதல்‌ இருமுறையில்‌ 0-ஆம்‌ பதிசத்தில்‌ 0-அம்‌ 

பாட்டு இல்லை; இல்லாதன ; 9; 7, 18: 8 முதலியன. இரண்டாம்‌ இருமுறை 
- மீல்‌ இல்லாதன 2. 1, 7, 112 10 முதலியன. மூன்றார்‌ தருமுலைறயில்‌ இல்லா 
்‌ தன. 109:9, 2327 முதலியன... ப்‌ . ல 
ள்‌ ்‌ அலைகுறைப்‌ பாடல்கள்‌. 1, 69: 11, 115: 1172. 99: 5, 7, 8, 12) 
4. ஆராய்ச்சித்தொகு த: (மூ. இராகவையங்கார்‌) ப. 282-292, பார்க்க 





ர்‌ 


வழிமொழித்‌ திருவிராகம்‌, திருமுக்கால்‌, ஈரடி,  திருஇயமகம்‌, 
மாலைமாற்று என்ற வகைப்‌ பாடல்கள்‌ இந்தத்‌. திருமுறையில்‌ - 
இருக்கின்‌ றன, ௮ 
தம்முடைய தந்தையார்‌ வேள்வி செய்யும்‌ பொருட்டுப்‌ 
பொன்‌ பெறுதற்காக ஞானச௪ம்பந்தர்‌ பாடிய பதிகமும்‌, ஆற்‌ 
றைச்‌ கடக்கப்‌ பாடியதும்‌, பாண்டியனைச்‌ சுரகோய்‌ பற்றும்படி 
. பாடியருளியதும்‌, ஏடு வையையின்‌ எதிரே செல்லப்‌ பாடிய 
திருப்பாசுரமூம்‌, சமணர்களோடு வாதிட இறைவன்‌. அருள்‌ 
செய்யவேண்டு மென்று வேண்டியதும்‌, திருமணத்தின்போது 
பாடியதும்‌, சோதியிற்‌  கலக்குமுன்பு பாடிய ஈமசிவாயத்‌ திருப்‌ 
பதிகமும்‌, ஐந்தெழுத்தின்‌ பெருமையைச்‌ சொல்லும்‌ பஞ்சாக்கரப்‌ 
பதிகமும்‌ இந்தத்‌. திருமுறையில்‌ உள்ளன. 

மூன்றாக்‌ திருமுறையிலிருந்து எடுத்த பதினொரு பாடல்களுக்‌ 
குரிய விளக்கத்தை இப்‌ புத்தகத்தில்‌ காணலாம்‌. தில்லை, திருவா 
வடுதுறை, திருக்கமுமலம்‌, திருக்கானப்பேர்‌, திருவேடகம்‌, திருக்‌ 
காளத்தி, திருக்கருகாவூர்‌, திருவைகாவூர்‌ என்னும்‌ : தலங்களைப்‌ 
பற்றிய பாடல்கள்‌ எட்டும்‌, பொதுப்‌ பாடல்கள்‌ மூன்றும்‌ இக்கே 
விளக்கம்‌ பெறுகின்‌ றன. 

ள்‌ 

தமிழ்‌ நாட்டில்‌ தேவாரம்‌ எழுச்ததற்கு முன்பே சிவால 
யங்கள்‌ இருந்து வந்தன: அடியார்கள்‌ அவ்வவ்வூர்களிலிருந்து 
ஆலய வழிபாடு செய்து வந்தார்கள்‌. தமிழர்களுக்குக்‌ கடவுள்‌. 
உணர்ச்சியும்‌ கடவுள்பால்‌ அன்பும்‌ பல்‌ காலமாக இருந்து 
வருகின்றன. இப்போது கிடைக்கும்‌ நூல்களில்‌ மிகப்‌ பழையது 
தொல்காப்பியம்‌ என்னும்‌ இலக்கணம்‌, அதற்கு அப்பால்‌ 
எழுந்த நூல்களில்‌ பழையவை கடைச்சங்க நால்கள்‌ என்று 
வழங்கும்‌ பத்துப்‌ பாட்டு, எட்டுத்‌ தொகை. என்னும்‌ தொகை 
நூல்கள்‌, இந்த நூல்களிலுள்ள குறிப்புகளைக்‌ கொண்டு 
பரர்த்தால்‌ தமிழ்‌ மக்கள்‌ சிவபிரான்‌, முருகன்‌, திருமால்‌, பல 
தேவர்‌, காளி, இந்திரன்‌, வருணன்‌, கதிரவன்‌: முதலிய தெய்‌ 
வங்களை வணங்கி வந்தார்களென்பது தெளிவாகும்‌. தெய்வங்‌ 
களுக்கு உருவம்‌ அமைத்தும்‌, மரம்‌ முதலியவற்றில்‌ எழுந்தருளி 
மிருப்பதாகத்‌ கொண்டும்‌ வழிபட்டார்கள்‌, மரத்தினடியில்‌ இரு 
வுருவங்களை வைத்து வணங்கனேர்‌, கடவுளைப்‌ பூசிக்கும்‌ வழக்கத்‌. 
தையுடைய சில வகுப்பினர்‌ இருந்தனர்‌, மதுரை, திருப்பரங்‌ 
குன்றம்‌, திருச்‌€சலைவாய்‌, திருவாவினன்குடி, பழமுதிர்‌ சோலை 
மலை, திருவேரகம்‌, திருமருதந்துறை, புகார்‌, காஞ்சீபுரம்‌. முதலிய 
தலங்களில்‌ தெய்வங்களின்‌ திருக்கோயில்கள்‌ இருந்தன என்பதை 
மேலே சென்ன தூல்களால்‌ உணரலாம்‌, வரவரப்‌ பிற்கால்த்தில்‌ 


ஆ 


ஆர. 


இருக்கோமில்களின்‌ கட்டிட அமைப்பு விரிந்தது; குகைக்‌. கோயில்‌ 
களும்‌, கற்கோயில்களும்‌ வந்தன, . 


மூவர்‌ தோன்றித்‌ தேவாரம்‌ பாடியபிறகு தமிழ்‌ மக்களுக்குக்‌ 
கடவுள்‌ உணர்ச்சி மிகுதியாயிற்று, தலவழிபாட்டில்‌ ஊக்கம்‌ 
வளர்ந்தது, தேவாரப்‌ பதிகங்களைப்‌ பக்தியோடு ஓதத்‌ தொடசு்‌ 
கனர்‌, திருமுறைகளை நம்பியாண்டார்‌ நம்பி வகுப்பதற்கு. 
முன்பே திருப்பதிகங்களைத்‌ தலந்தோறும்‌ ஓதும்‌ வழக்கம்‌ உண்‌ 
டாமிற்று, பழைய காலத்துச்‌ சிலா: சாசனங்களில்‌ வரும்‌ 
குறிப்புக்களால்‌ இந்தச்‌ செய்தியை அறியலாம்‌." இராச 
ரரசுசோழன்‌ .தேவாரங்களைக்‌ கண்டெடுத்து நம்பியாண்டார்‌ 
நம்பிகளைக்‌ கொண்டு திருமுறைகளாக வகுத்த பிறகு, தல வழி' 
பாடும்‌ தேவாரம்‌ ஓதுவதும்‌ பின்னும்‌ பெருகின, அப்பால்‌ 
இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ காலத்தில்‌ சேக்கிழார்‌ பெரிய 
புராணம்‌ பாடி நாயன்மார்களின்‌ பெருமையைத்‌ தமிழுலகம்‌ . 
நன்கு அறியச்‌ செய்தார்‌, அது முதல்‌ நாயன்மார்களிடம்‌ தமிழ்‌ 
மக்களுக்கு அன்பு அதிகமாயிற்று, அவர்களிலும்‌ சிறப்பாக 
மூவருடைய வரலாறுகளை உணர்ந்தும்‌ அவர்களுடைய திருப்பதி: 
கங்களை ஓதியும்‌ இன்புற்றனர்‌, பொதுவாக எல்லாத்‌ தலங்களையும்‌. 
மக்கள்‌ வழிபட்டு வந்தாலும்‌ தேவாரம்‌ பெற்ற தலங்களுக்குத்‌. 
தனி மதிப்பு மிகுதியாக ஏற்பட்டது, 


ஆலயங்களில்‌ வழிபாட்டு வகைகள்‌ விரிந்தன, சோழ அரசர்‌ 
களுக்குப்‌ பின்பு வந்த மன்னர்களும்‌ ஆலயங்களை விரிவாக அமைத்‌ 
தனர்‌, அதன்‌ பின்பு சென்ற நூற்றாண்டில்‌ தனவணிக மக்கள்‌ 
தேவாரம்‌ பெற்ற தலங்களிலுள்ள சிவாலயங்களை மிகச்‌ சிறந்த 
வகையில்‌ கட்டினர்‌. 


1. *மூதல்‌ இராஜராத சோழனே திருமுறை கண்டவனென்று பெரும்‌. 
பாலும்‌ கூறப்படுபவனாயிலும்‌, அதற்கும்‌ முற்பட்ட சோழராட்‌9களில்‌. 
பழைய தலங்களில்‌ எல்லாம்‌ திருப்பதியம்‌ ஓதும்‌ வழக்கு இருந்கதென்பது: 
சாசனங்களால்‌ ஈன்கறியப்‌ படுகின்றது, 9-ஆம்‌ நாற்றாண்டினனான மூன்றாம்‌ 
கந்தி வர்மன்‌ காலத்தே இருவல்லத்தும்‌, 10-ஆம்‌ நாற்றாண்டினனான முதல்‌: 
இ.ராஜகேசறி அவன்‌ மகன்‌ முதற்‌ பாராந்தகன்‌ காலங்களில்‌ பழுவூர்‌ அள்ளூர்‌ 
களிலும்‌, 11-ஆம்‌ நாற்றாுண்டினரான இரண்டாம்‌ பரகேசரி, உத்தமசோழன்‌ 
காலங்க ளில்‌ மூழையே தஇிருவாவடுதுைற, அந்துவ நல்லூர்த்‌ இருவாலந்துை ற. 
களிலும்‌ , திருப்பதியங்கள்‌ ஓதப்பட்டுவந்த . செய்தியை அவை. கூறுதல்‌ 
காணலாம்‌, இதனால்‌ தேவாரம்‌ பாடிய மூவரின்‌ வரலாறுகளும்‌ பஇகங்களும்‌ 
காட்டிம்‌ சிறுக அறியப்பட்டிருந்தவற்றை அவ்‌ இராஜராஜ சோழன்‌ பீரபல 
மடையச்‌ செய்தவன்‌ என்பது தகுமேயன்றி அச்சோழனுக்கு முன்பு அவை. 
மூழூதும்‌ வழக்க ற்றிருந்தன எனல்‌ பொருந்தாதென்பது பெறப்படும்‌.” 

(மூ. இரசசுவையங்கார்‌ எழுதிய ஆராய்ச்சித்‌ தொகுதி, ப, 287, 288;) 


591] 


இவ்வாறு தல்‌ வழிபாடு சிறப்படைய அடைய அவற்றைப்‌ 
பற்றிய புராணங்களும்‌, பிரபந் தங்களும்‌ கணக்கில்லாமல்‌ எ முந்தன. 
சில தலங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட புராணங்கள்‌ . பாடப்‌ 
பெற்றன. புலவர்கள்‌ தல புராணங்களிலே தங்கள்‌ புலமைத்‌ 
திறத்தைக்‌ காட்டத்‌ தொடங்கெர்‌. வட மொழியில்‌ தல புராணம்‌ 
களுக்கு, இலக்கியமாக வைத்து எண்ணப்பெறும்‌ நிலை. இல்லை, 
தமிழிலோ, பல பெரிய புலவர்கள்‌ புராணங்களைக்‌ காப்பியமாகவே 
இயற்றத்‌ தொடங்கினர்‌.' சைவ எல்லப்ப காவலர்‌, சிவஞான 
சுவாமிகள்‌, கச்சியப்ப முனிவர்‌, மகா வித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ 
மிள்ளை முதலிய புலவர்கள்‌ புராணங்களைக்‌ காப்பியச்‌ சுவை 
அமையும்படி இயற்றியிருக்கிரார்கள்‌. 


தலங்களில்‌ மண்டப வகைகளும்‌, பசு மடங்களும்‌, வேத 
பாடசாலை, தேவார பாடசாலை, ஆகம பாடசரலைகளும்‌, 
திருவிழாக்களும்‌ வீரிவாக ஏற்பட்டன, முப்பது ஆண்டுகளுக்கு 
முன்‌ வரையிலும்‌ இந்தத்‌ தலப்‌ பற்று தமிழ்‌ நாட்டில்‌ வளர்ந்து 
கொண்டே வந்தது, இவ்வாறு கடவுளுணர்ச்சியும்‌ தவ வழி 
பாடும்‌ வளர்ந்து வந்ததற்கு மூலகாரணம்‌ தேவாரத்‌. திருப்பதிக்க 
ளென்றே சொல்ல வேண்டும்‌. 


தேவாரம்‌ ஓதும்‌ ஓதுவார்கள்‌ ஆலயங்களில்‌ திருப்பதிகங்களை 
ஒதி வந்தார்கள்‌, இப்போதும்‌ பலர்‌ அங்கங்கே உள்ளனர்‌... 
ஆயினும்‌ தேவாரத்தின்‌ இலக்கியச்‌ சுவையை உணர்ந்து இண்‌ 
புறும்‌ முறை தமிழ்‌ மக்களிடத்தில்‌ வளரவில்லை, சிவஞான 
போதம்‌. முதலிய சாத்திரங்களுக்கு உரை வகுத்த பெரியோர்‌ 
அங்கங்கே பல பாடல்களை மேற்கோளாகக்‌ காட்டினர்‌, ஈச்சினார்க்‌ 
கினி௰ர்‌ எங்கோ ஓரிரண்டு இடங்களில்‌ சுட்டிப்‌  போமினர்‌. 
தேவாரத்துக்கு உரை காணவோ, அதண்‌ இலக்கிய நயத்தை 
ஆராயவோ பலர்‌ முற்படவில்லை, அதனால்‌ ஓதுவார்கள்‌ ஓது 
வதைத்‌ தவிரத்‌ தேவாரத்துக்கு வேறு பயன்‌ இல்லாமற்‌ போய்‌ 
விட்டது, சொற்பொழிவாளர்கள்‌ சில பாசுரங்களை மேற்‌ 
கோளாகக்‌ காட்டிப்‌. பேசினர்‌. தமிழ்ப்‌ பாட புத்தகங்களில்‌ 
முன்பு தேவாரப்‌ பதிகங்களைச்‌ சேர்த்து வந்தனர்‌. தமிழ்‌ 
வித்துவான்‌ தேர்வுக்குத்‌ திருமுறைகளில்‌ எதையாவது பாடமாக 
வைத்தார்கள்‌. இப்போது இந்த வழக்கம்‌ கின்றுவிட்டது.. 


இந்த நிலையில்‌ தேவார. அறிவு தமிழ்‌ . மக்களிடத்தில்‌ 
_, வளராமல்‌ இருப்பது வியப்பன்று. வரவரக்‌ குறைந்துபோகு 
மாமின்‌ . அதுவும்‌ வியப்பரகாது, பண்ணோடு . முறையாகத்‌ 
தேவாரத்தைப்‌. பாடுவதுகூட இப்பேரது . அருக வருகின்றது, 


111 


பழைய மரபு என்றால்‌ வேப்பங்காயாக எண்ணும்‌ சிலர்‌, 
தேவாரம்‌ பாடும்‌ புண்ணியச்‌ செயலை உடையவராக இருக்கும்‌, . 
அப்‌ பாடல்களுக்குரிய பண்ணை மாற்றிச்‌ சினிமா மெட்டில்‌ 
பாடுவதற்கும்‌ துணிந்து விட்டார்கள்‌, வேகமாக எண்ணிப்‌ 
பக்தியுடன்‌ பாடுவதற்குரியது தேவாரம்‌, வேதத்துக்குச்‌ சுரம்‌ 
அமைந்ததுபோலத்‌ தேவாரத்துக்குப்‌ பண்கள்‌ அமைந்திருக்‌ 
இன்றன. திருமுறைகளைக்‌ கண்டெடுத்த இராசராசன்‌ 
அவற்றை அப்படியே வெளிப்படுத்தாமல்‌, பண்களுடன்‌ பாடுவது 
இன்றியமையாதது என்று அறிந்தே திருநீல கண்ட யாழ்ப்பாண 
நாயனாருடைய மரபிலுதித்த மங்கையொருத்தியின்‌ உதவியினால்‌ 
பண்களை அமைக்கச்‌ செய்தான்‌. தேவாரத்‌ திருமுறைகளின்‌ 
வகுப்பே பண்ணை அடிப்படையாகக்‌ கொண்டது, இன்ன இன்ன 
பண்ணுக்கு தித்தனை பதிகங்கள்‌ என்ற வரையறையை இந்த 
வகுப்பில்‌ காணலாம்‌, அப்படியிருக்கப்‌ பண்களை மாற்றி “ஓது 
வதும்‌, சினிமாப்‌ பாட்டாக எண்ணும்படி. ராகம்‌ அமைத்து ஒது 
வதும்‌ தேவாரத்துக்குரிய தெய்விகப்‌ பண்பைக்‌ குறைத்துவிடும்‌. 


ள்‌ 


ேத்வாரம்‌ ஓதுவதும்‌, தேவாரத்தின்‌ இலக்கியச்‌ சுவையை 
நுகர்ந்து இன்புதுவதுமாகிய செயல்கள்‌ தமிழ்‌ மக்களிடத்தில்‌ 
மிகூதியாக இருக்க வேண்டும்‌ என்ற விருப்பத்தினால்‌ இதனை 
இங்கே தெரிவிக்கலானேன்‌., திருமாலடியார்கள்‌ திவ்யப்‌ பிரபந்தத்‌ 
தைப்‌ பாதுகாக்கும்‌ முறையையும்‌, அதற்கு உரை பல தோன்றிச்‌ 
இறப்புற்று விளங்கும்‌ செய்தியையும்‌ நினைத்துப்‌ பார்த்தால்‌ 
தேவாரத்துக்குச்‌ சிவனடியார்கள்‌ . செய்தது எள்ளளவுகூட 
இல்லை என்பது தெரியவரும்‌, தேவாரம்‌ மீண்டும்‌ ப்ழைய நிலை 
யைப்‌ பெறுவதோடு, அதிலுள்ள இலக்கியச்‌ சுவையை அறிந்து 
இன்பூற்றும்‌ பிறரை இன்புறச்‌ செய்தும்‌ வரும்‌ முயற்சிகள்‌ பல்க 
வேண்டுமென்று இறைவன்‌ திருவருளை வழுத்துகிறேன்‌. 


மயிலாப்பூர்‌, ] 


8-....9..59 கி,வா. ஜகந்நாதன்‌ 


சிற்றம்பலம்‌ 


சிவபெருமான்‌ எழுக்தருளியிருக்கும்‌ தலங்கள்‌ பல. 
சிவபெருமானுடைய வழிபாடு எந்தக்‌ காலத்தில்‌ உண்‌ 
டாயிற்றென்‌.று இன்னும்‌ வரையறுக்க முடியவில்லை. 
சிந்து வெளியில்‌ மொகெஞ்சதரோவில்‌ ஐயாயிரம்‌ ஆண்டு 
களுக்கு முன்‌ வாழ்ந்த மக்கள்‌ சிவலிங்கப்‌ பெருமானை வழி 
பட்டு வந்தார்கள்‌ என்ற செய்தி அந்தப்‌ பகுதியில்‌ அகழ்நீ 
தெடுத்த பழம்பொருட்‌ சதைவுகளால்‌ தெரியவருகன்‌ றது.* 
பாரதகாட்டில்‌ சவ வழிபாடு இருந்ததோடன்றி, ஜாவா 
முதலிய நாடுகளிலும்ர்‌ இருந்தது என்பதை ஆராய்ச்சி 
யாளர்கள்‌ சண்டுபிடித்து உரைக்கின்‌ றனர்‌. 


இவ்வாறு உலகில்‌, பல இடங்களிலே பரவியிருந்த 
சிவவழிபாடு தமிழ்நாட்டில்‌ சிறப்பாக நிலவுகிறது, சிவ 
பெருமானுக்குரிய கோயில்கள்‌ இந்த நாட்டில்‌ இருப்பது 
போல வேறு எங்கும்‌ இல்லை. ஊர்தோறும்‌ கோயில்கள்‌ 
பல இன்றும்‌ இருக்கின்றன. 

* கேரயிலில்லா ஊரில்‌ குடியிருக்க வேண்டாம்‌ '' 


என்பதும்‌, ஊராலோர்‌ தேவகுலம்‌'' என்ற மேற்கோளும்‌ 
தெய்வத்‌ இருககோயில்களின்‌ அவசியத்தை உணர்த்து 
இன்றன.  தஇருக்கோயில்‌ இல்லாத ஊர்‌ திருவில்லாத 
ஊரென்றும்‌, மக்கள்‌ வாழாமல்‌ விலங்கினங்கள்‌ வாழும்‌ 

ச “000 ஐ 4109 மதராநு ரடரடி]கர்ம்00க ந 2%்‌ 2401) %1௧0௨௭௦ ஊம்‌ 1] தாகமக 
கம்ம 80௫௫ நீர புக நரா நகர ஒழ 15 ரர0ா6 நசட 2732௧1015 1௨௩ 1115 0140017ஊ3 
நங்க இேக்ர்கறை ௧௨ உ 480. ஜர்றத ௧௦% %0 ற்கு 012100]14118௦ கறக ரா 


நரம வறக ரொஜமு நீடுறந்நம தம்ம்‌11 கரும்‌ நகுல்‌ நீந்‌ ந்பரு8 ந்க]ஈசக ற1௧0௦ ஐஐ மட ராக்‌ 
௦1 9ரந்‌ 11ர்டஜ தர்ற நற நடி நாமம்‌.” இர 01 பரீராமற்று1ம. 


*்‌ $2ரகர்ம்ட ௦8 1ர்ர்கற ரம்‌ எர்ச்ட ரிஹக நர 01. 4. 5%. 370267, றற, 17, 21, 


அ *ி தறம்பலம்‌ 


காட்டுக்கு ஒப்பான தென்றும்‌ அப்பர்‌ சுவாமிகள்‌ அருளு 
- கிருர்‌. 

“திருக்கோயில்‌ இல்லாத திருவில்‌ ஊரும்‌ 

அவையெல்லாம்‌ ஊரல்ல; அடவி காடே.” 

அந்த அந்த ஊரில்‌ உள்ள மக்கள்‌ தங்கள்‌ ஊரில்‌ 

உள்ள திருக்கோயில்களில்‌ காள்தோறும்‌ வழிபட்டார்கள்‌. 
சில சிறப்பான காட்களில்‌ வேறு தலங்களுக்கும்‌ சென்று 
- இறைவனைத்‌ தரி௫த்து வந்தார்கள்‌, சில தலங்கள்‌ தம்பால்‌ 
வந்து வழிபட்டுப்‌ பேறுபெற்ற பெரியோர்களால்‌ மிக்க 
இறப்பைப்‌ பெற்றிருக்கின்றன. இமைவனுடைய கருணைத்‌ 
திருவிளையாடல்கள்‌ : பல சிகழ்ச்தமையால்‌ பல தலங்கள்‌ 
பெருமைபெற்றன. இறைவன்‌ அ௮றுபத்துகான்கு திருவில்‌ 
யாடல்களை : இயற்றிய மதுரை மிகப்‌ பெரிய தலம்‌ என்‌ 
பதைத்‌ தமிழ்காட்டார்‌ நன்கு அறிவார்கள்‌. 


இவ்வாறு சிறப்புப்‌. பெற்ற தலங்கள்‌ பல இருச்‌ 
தாலும்‌ சைவர்கள்‌ எல்லாத்‌ தலங்களிலும்‌ முதலில்‌ வைத்து 
எண்ணும்‌ சிறப்பை உடையது சிதம்பரம்‌. ௮து கோயில்‌ 
கள்‌ யாவற்றினும்‌ சிறப்புடையது; ஆதலால்‌ வேறு. அடை 
ஒன்றும்‌ இன்றிக்‌ கோயில்‌ . என்று வழக்கும்‌ தனிப்‌ 
பெருமை அதற்கு அமைந்தது, பட்டினத்துப்‌. பிள்ளையார்‌ 
சிதம்பர த்தைப்‌ பற்றிப்‌ பாடிய நூல்‌ இன்றுக்கு, 
. “கோயில்‌ நான்மணிமாலை என்ற பெயர்‌ அமைந்திருக்‌. 
அறத்‌. ப ப . ப 
- மாணிக்கவாசகப்‌. பெருமான்‌, இல்லையில்‌ நடனமாடும்‌ 
கூத்தப்பீரானுடைய திருவடியே அடம்குள்ளூம்‌ பயில்‌ 
- கின்றது என்று பாடுஒருர்‌. ட 
ர்க. சிதம்பரத்திற்குரிய புராணக்களில்‌ மாவதி. சிவ்ரசாரியர்ர்‌ 


. இயற்றிய புராணத்திற்கு, கோயிற்‌ புராணம்‌ என்ற மெயர்‌ இருத்தல்‌ 
இங்கே. நினைத்தற்குரியது.. 





இற்றம்பலம்‌ 2 


_.. தில்லை மூதூர்‌ இடிய திருவடி... 
பல்லுமிர்‌ எல்லாம்‌ பமின்றன னாக” 

என்பது அவர்‌ பாட்டு. சேக்கிழார்‌ பெருமான்‌. அம்பலத்‌ 
தாடுவானைப்‌ பலபடியாகப்‌ பாராட்டுவார்‌. . தேவாரம்‌ 
மீண்டும்‌ உலகத்தாருக்குக்‌ கிடைத்த இடம்‌ இல்லையே. 
தேவாரம்‌ பாடுவார்‌ எந்தத்‌ தலத்தின்‌ பதிகத்தைப்‌ 
பாடினாலும்‌ *இருச்சிற்றம்பலம்‌' என்று சொல்லித்‌ 
தொடங்குவதும்‌, “திருச்சிம்‌ றம்பலம்‌" என்று சொல்லி 
மூடிப்பதும்‌ வழக்கம்‌. 

.... சுந்தரமூர்த்தி நாயனார்‌  ராாத்‌  ரதாண்டம்‌ 
- தொகை பாடத்‌ தொடங்கினார்‌, பல ஊர்களில்‌. இருந்த 
நாயன்மார்களைப்பற்றிப்‌ பாடத்‌ தொடங்கியபொழுது, 
இறைவன்‌ திருவருளால்முதற்பகு தி வானொலியாக வந்தது. 

தில்லைவாழ்‌ அச்தணர்தம்‌ அடியார்கீகும்‌ அடியேன்‌?” 

என்‌,ற முதல்‌ அடியின்‌ முதற்பகுதியே அது. தில்லையை 

முதலில்‌ நினைக்கச்‌ செய்த திருவருள்‌ அதன்‌ வாயிலாக அத்‌ 
தலத்தின்‌ தலைமையையும்‌ எடுத்துக காட்டிய ட” 
கொள்ளவேண்டும்‌. 


ப கதம்பரத்திற்குரிய பழம்பெயர்‌ பெரும்பற்றப்‌ புலியூர்‌ 
என்பது. புலியூர்‌. என்பது அதன்‌ இயற்பெயர்‌. அது 
.- உள்ள பகுதி பெரும்பற்று. பல புலியூர்‌ 'இருத்தலினால்‌ 
.. இதனைச்‌ சுட்டிக்காட்டப்‌ பெரும்பற்றப்‌ புலியூர்‌ என்று 
சொல்லும்‌ வழக்கம்‌ ஏற்பட்டது. தில்லை என்னும்‌ மரம்‌ 
இத்தலத்தில்‌ சிறப்புடையதாதலால்‌ இதற்குத்‌ இல்லை 
- வனம்‌, தில்லை என்ற பெயர்கள்‌ அமைந்தன. மதுரைக்குக்‌ : 
கடம்பவனம்‌ என்று தலத்துக்குரிய கன்மீரதீதால்‌: பெயர்‌ 
அமைந்தது போன்றது இது: ப 


இங்கே இறைவன்‌ ஆடும்‌ இடம்‌ சி்‌ றம்பலம்‌, சிவ ்‌ 
லிங்கப்‌ பெகுமான்‌ எழுந்தருளிய இடம்‌ இருமூலட்டானம்‌. 


்‌்‌! சிற்றம்பலம்‌ 


நடராசப பெருமா. னுடைய சக்நிதியே சிறப்புடையதாத 
லால்‌ அதனைத்‌ தில்லைச்‌ சி.ழ்‌.றம்பலம்‌ என்று : வழங்குவர்‌. 
திருக்கோயில்‌ முழுவதுக்குமே சிற்றம்பலம்‌ என்‌,ற பெயர்‌ 
பிறகு அமைத்தது: 

பேரம்பலம்‌ என்ற பகுதி ஒன்றும்‌ இருக்கோயிலில்‌ 
இருப்பதால்‌ இறைவன்‌ ஆடும்‌ இடத்தைச்‌ சிற்றம்பலம்‌ 
என்று வழங்கினர்‌; 

ப பதற்றம்‌ பலமும்‌ இருப்பெரும்பே சம்‌. பலமும்‌ 

மற்றும்‌ பலபல மண்டபமும்‌! * 

என்று ஒட்டக்கூத்தர்‌ இத இரண்டு ரப 
வைத்துப்‌ பாடுகின்றார்‌. 

நாளடைவில்‌ சிற்றம்பலம்‌ சித்தம்பலமாடுப்‌ பின்பு 
சிதம்பரம்‌ ஆயிற்றென்று தோன்றுகிறது. 'இத்தாகிய 
அம்பரம்‌, சிதாகாசம்‌' என்று பொருள்‌ விரித்தார்கள்‌. 
இறைவன்‌ ஞானவெளியில்‌ கடனம்‌ புரிகின்றான்‌ என்ற 
அற்புதமான உண்மையை நினைப்பூட்டும்‌. வகையில்‌ 
சிற்றம்பலம்‌ என்ம பெயர்‌ சிதம்பரம்‌ என்று மாறியது, 
பின்னும்‌ சிறப்பான பொருளைத்‌ தருவதனால்‌ சிதம்பரம்‌ 
என்‌.ற பெயரே உலக வழக்கில்‌ இப்போது மிகுதியாக 
வழங்கலாயிற்று, ஆயினும்‌ இலக்கியங்களிலும்‌ சாசனங்‌ 
ர ட வல்‌ ஏன்ற பெயரே தவனை டன்‌ 

ஆ 

ன்‌ ரவ வாற்கதன கள்‌ ௮கீ "காலத்தில்‌ மூவாயிரவர்‌ : 
இருந்தனர்‌. இறைவனே ௮ம்‌ மூவாயிரவர்களில்‌ முதல்வன்‌. 
இல்லைவாழர்‌ தணருக்கு நடராசப்‌ பெருமானை வழிபடுவதை 
யன்றி வேறு வேலையும்‌ கடமையும்‌ இல்லை. . அவர்களுக்கு 
௮ துவே தொழில்‌; ' அதுவே பொழுதுபோக்கு: அதுவே 
அறம்‌; அதுவே பொருள்தரும்‌ ஆறு) ௮ அதுவே இன்பந்தரும்‌ 


ட *இராசராச சோழனுலா. 80. ர்‌ தென்‌ இக்திய சிலாசாசனங்‌ 
“கள்‌, ட: ன்‌ 6- “ஆவது: (மதுப்‌ ஸ்‌ 288... ஆவது. 


சிற்றம்பலம்‌ ' 2] 


செயல்‌; அதுவே. வீட்டு: நெறி. அவர்கஞடைய. வழி 
பாட்டை. ஏற்று மகிழும்‌. சிற்றம்பலத்துப்‌ பெடல்‌ 
திருஞானசம்பந்தர்‌ பாடுகிறார்‌. 


அவர்‌ பாடிய தேவாரத்தில்‌ மூன்றாம்‌ திருமுறையில்‌ 
முதல்‌ இருப்பதிகம்‌ சிற்றம்பலத்தைப்‌ பற்றியது. ' உயர்க்த 
வர்கள்‌ உறைகின்ற தில்லையில்‌, பண்டைக்‌ காலம்‌ மூதல்‌ 
நாளுக்கு காள்‌ புகழ்‌ ஏறிவருகன்ற சிற்றம்பலத்தில்‌ எழுக 
தீருளியிருக்கும்‌ ஈசனை, ஊறும்‌ இன்தமிழும்‌ இசையும்‌ 
கலந்து விளங்க இத்‌ திருப்பதிகத்தைப்‌ பாடியருளினார்‌* 


3 


இறைவனுக்கு காள்தோறும்‌ சிற்றம்பலத்தில்‌ பூசை 
- நிகழ்ன்றது. இப்போது சந்திரமெளளீசுவரர்‌ என்று 
வழங்கும்‌ ஸ்படிகலிங்கப்‌ பெருமானுக்கும்‌ ரத்தினசபாபதி 
என்ற தஇிருமேனிக்கும்‌ நாள்தோறும்‌ அ௮பிடேகங்கள்‌ 
உண்டு. ௩டராசப்‌ பர ஆண்டுக்கு ஆறுமுறை. 
அபிடேகம்‌ நிகழும்‌. ,, ்‌ 


- சிற்றம்பலத்தில்‌ இறைவனுக்கு நடைபெறும்‌ ஆரா 
தனைக்கு என்ன குறை? அபிடேகத்தின்‌ சிறப்பை 
எவ்வளவு சொன்னாலும்‌ தகம்‌, இறைவன்‌ நறு கெய்யிலே 
ஆடுகிறான்‌ ; பாலிலே ஆடுகிறான்‌ ) தயிரிலே ஆடுகிறான்‌. 
இவ்வளவு ஆட்டும்‌ ஈடைபெறுவதற்கு அங்குள்ள மூவா 
யிரவராஇய அந்தணர்களின்‌ ௮ன்பே காரணம்‌. அவர்கள்‌ 
என்றும்‌ நடராசமூர்த்தியைப்‌ பிரியாமல்‌ உறைகறவர்கள்‌. 
அவர்கள்‌ பிரியாத சிற்றம்பலத்தைச்‌ சிறந்த. இருக்‌ 
கோயிலாகவும்‌ தனக்கு விருப்பமான இடமாகவும்‌. நாடி. 

* “நாறு பூம்பொழில்‌ நண்ணிய காழியுள்‌. - நான்மறை வல்ல 
ஞான சம்பந்தன்‌, ஊறும்‌ இன்தமிழால்‌ உயர்ந்தார்‌ உறை தில்லை 
தன்னுள்‌, ஏறு தொல்புகழ்‌ ஏந்து சிற்றம்பலத்‌ - தசனை இசையாற்‌ 
சொன்ன பத்திவை, கூறுமாறு வல்லார்‌ உயர்ந்தாரொடுப்‌ கூடு 
வரே'' என்பது திருக்கடைக்‌ காப்பு, 


6 ... சிற்றம்பலம்‌. 


அங்கே இறைவன்‌ எழுந்தருளியிருக்கிறான்‌. ரத்ன 
ஆனபிறகு அந்தணர்‌ மலரிட்டுப்‌ பூசிக்கிறார்கள்‌. பல 
வகையான மலரால்‌ அருச்சித்து வழிபடுகிறார்கள்‌. அந்த 
மலர்களுக்குள்ளே பொன்னிறம்‌ படைத்ததும்‌ ஈறுமணம்‌ 
உடையதும்‌ ஓங்காரதீதை நினைப்பூட்டுவது மாகிய 
கொன்றை மலரை இறைவன்‌ விரும்பி ஏற்றுக்கொள்‌ 
இரான்‌. மற்றவை யாவும்‌ அருச்சனைக்குரிய மலர்களே 
யானாலும்‌ இஹழறைவனுக்கு அடையாளப்‌ பூவாகவும்‌ கண்ணி 
யாகவும்‌ மாலையாகவும்‌ இருப்பது கொன்மைமலர்‌.* அதனால்‌ 
அந்தப்‌ பூவினிடம்‌ அவனுக்கு நயப்பு மிகு தி, 
ஆடி. னாப்நறு நெய்யொடு பால்தயிர்‌ ; 
அத்த ணரா்பிரி யாதசிற்‌ றம்பலம்‌ 
நாடி னாய்‌இட மா; நறுங்‌ பறட 
 தியந்தவனே 

- [நறுமணமுடைய பசுவின்‌ நெய்யோடு அதன்‌ பரலிஞலும்‌ 
தயிராலும்‌. அபிடேகங்கொண்டருளினமய்‌ ; தில்லை கூவாயிரவராகய. 
அந்தணர்கள்‌ என்றும்‌ பிரியாமல்‌ வழிபட்டுப்‌ பூசித்து வாழ்கின்ற 
.. சிற்றம்பலத்தை உனக்குரிய இடமாக விரும்பி உறைகின்ருப்‌ ; 

கறுமணம்‌ மிக்க கொன்றை மலரை விடுபூவாகவும்‌ கண்ணியாக 

வும்‌. மாலையாகவும்‌ விரும்பினவனே | 

ஆடிஞய்‌ - அபிடேகம்‌ கொண்டாய்‌, நகாடிஞய்‌ - விரும்மினாய்‌, 
இடமா... இடமாக, கயந்தவனே - விரும்பினவனே ,] 

“லிழனில்‌ தஞ்‌ வட்‌ ஸ்ட. 

திருச்சிற்‌. றம்பலத்திலே வேதக€தமும்‌ இசைப்‌ பாட 
அம்‌ இடையறாது முழங்கும்‌, இறைவனுக்கு வேதமும்‌ 
. கீதமும்‌ மிக்க விருப்ப மானவை. அவன்‌ வேதம்‌ பாடு 
- வாரையும்‌. &தம்‌ பாடுவாரையும்‌ உடன்‌ வைத்துக்கொள்‌ 
பவன்‌. அவனே எப்போதும்‌ வேதத்தைப்‌ பாடிக்கொண்டே 


 அகம்கவலவதாகை, 


*. எ தார்விரி' கொன்றைப்‌. பொன்னேர்‌ புதுமலர்த, தாரன்‌ 
மாலையன்‌. கா்‌ கண்ணியன்‌, “(ெக்தாதாது, கடவுள்‌.) 


- 


சிற்றம்பலம்‌ 7 


இருப்பவன்‌. : அதனை அருளிச்‌ செய்தவனே அவன்றான்‌. 
அது மேலும்‌ மேலும்‌ வளரும்படி. செய்கிறவனும்‌ அவனே. 
உலஇூல்‌ வேறு யாரும்‌ வேதத்தைப்‌ பாடாமல்‌ இருந்து 
விட்டாலும்‌ ௮வன்‌ அதைப்‌ பாடுதல்‌ ஐஓழியமாட்டான்‌. 
வேதம்‌ நித்தியமானது என்று சொல்லும்‌ சொல்லைப்‌. 
பொருளுடைய தாக்கும்‌ பிரான்‌ அவன்‌, வேதத்தோடு 
வேறு பல ததேங்களையும்‌ ௮வன்‌ பாடுகின்றுன்‌. 
பாடி. னாப்மறை யோடுபல்‌ € கமும்‌. 

[மறை - வேதம்‌. இதம்‌ - வேறு வகையான பாடல்கள்‌. வேத 

மும்‌ பாடலாதலின்‌ அதனையும்‌ பாடினாய்‌ என்ருர்‌.] ப 
ஸ்‌ 

சிறந்த அ.பிடேகப்‌ பொடு களால்‌  தத்று ஏற்‌. 
றருளி அருச்சனையையும்‌ உவந்தருளி அந்தணர்‌ பிரியாத 
சிற்றம்பலத்தில்‌ எழுந்தருளிய இறைவன்‌ வேதமும்‌ 8தமும்‌' 
- பாடும்‌ இனியனாக இருக்கிறான்‌. இவ்வளவும்‌ அவனுடைய : 
உயர்வைப்‌ புலப்படுத்துகின்‌ றன. அவனது தொடர்‌ 
புடைய பொருள்கள்‌ யாவும்‌ கறந்தவை என்று எண்ணு 
இரோம்‌. அவை அவனுடைய பெருமையைப்‌ பபற 
இன்றன. . 

ஆனால்‌ அவன்‌ சிரத்திலே பல சடைகள்‌ த்தன 
அவ.ற்றினிடையே அவன்‌ அணிந்துள்ள சந்திரன்‌ மாத்திரம்‌ 
மேலே சொன்ன பொருள்களோடு ஒன்றாக வைத்து 
எண்ணுவதற்கு உரியதாகத்‌ தோன்றவில்லை. அது முழூ 
மதி அன்று; குறைமதி. அழகிய நிறம்‌ உடையதன்று ; 
வெறும்‌ வெண்திங்கள்‌, உள்ளீடு இல்லாத பொருளை 
வெள்ளை என்று சொல்வது வழக்கம்‌. முழுமையும்‌ உள்‌ 
ளீடும்‌ இல்லாத பொருளாக இருக்கிறது திங்கள்‌. அத 
ணிடத்திலிருந்து வரும்‌ கதிரோ குளிரை உடையது 
பணியைச்‌ காலும்‌. கதிர்‌. அந்தச்‌. சந்திரனுடைய பழங்‌ 
கதையை நினைத்தாலோ உள்ளம்‌ படபடக்கும்‌. சந்திரன்‌. 


8 சிற்றம்பலம்‌ 


சன்‌'..குருவின்‌ இல்லாளை விரும்பின பாவி) இறைவனை 
மதிக்காமல்‌ தக்கன்‌ செய்த யாகத்திற்கு உணவிச்சையால்‌ 
சென்ற குற்றவாளி. பழியும்‌ பாவமும்‌ நிரம்பியவன்‌- 
பாவஞ்‌ செய்து உடல்‌ குறைந்து உள்ளீடின்‌ றிஇருக்‌ 
கும்‌. ௮வனை இறைவன்‌ தன்‌. தலையின்மேற்‌ 'சூடியிருக்‌ 
இருன்‌, எந்தத்‌.  திருமுடியின்மேல்‌ சிற்றம்பலத்தைப்‌ 
பிரியாமல்‌ உறைகின்ற அந்தணர்கள்‌ நறுகெய்யும்‌ பாலும்‌ 
தயிருங்‌ கொண்டு அபிடேகம்‌ செய்கிறார்களோ, எந்தத்‌ 
இருமுடியின்மேல்‌ மலர்‌ இட்டு அருச்சனை செய்கிறார்களோ, 
எந்தத்‌ இருமுடியின்மேல்‌ இறைவன்‌ நறுங்கொன்றையை 
ஈயர்து சண்ணியாகச்‌ சூடியிருக்கிறானோ, அந்தத்‌ இருமுடியில்‌ 
பாவம்செய்த உள்ளமும்‌ உருக்குலைந்த உடம்பும்‌ வெண்மை 
நிறமும்‌ பனிகாலும்‌ கதிரும்‌. உடையவன்‌ இருக்கிறான்‌ / 


இதற்குச்‌ காரணம்‌ என்ன? இறைவனுடைய கருணை 
தான்‌. சந்திரனுடைய பாவத்தை . மறந்து, புண்ணியம்‌ 
செய்யும்‌ அந்தணர்‌ ஆட்டும்‌ அபிடேகத்தை அவனும்‌ 
பெறும்படி. திருமுடிமேல்‌ வைத்தான்‌. இன்று தில்லையில்‌ 
சாள்தோறும்‌ அபிடேகம்‌ செய்யப்பெறும்‌ பெருமானுக்குச்‌ 
சந்திரமெளளீசுவரர்‌ என்‌ ற திருநாமம்‌ வழங்குதல்‌ நினைவு . 
கொள்வதற்குரியது. இறைவன்‌ திங்களைச்‌ சூடியவன்‌ 
என்பதை நினைப்பிக்கும்‌ தருமாமம்‌ அல்லவா அது? பொன்‌ 
நிறமும்‌. பொலிவும்‌ பெற்ற நறுங்கொன்றையை நயந்த 
மூடியில்‌ திங்களை வைத்தான்‌. .சச்திரன்‌ இழைவனுடைய 
திருவடியால்‌ தேய்க்கப்‌ பெற்றான்‌. எப்படியோ அடியின்‌ 
தொடர்பு உண்டாயினமையின்‌ அவன்‌. தன்‌ பாவமும்‌ 
பழியும்‌ நீங்கப்‌ பெற்று உயர்ந்த இடத்தில்‌ ஏறிக்கொண் 
டான்‌. அவனுடைய த்‌ நீங்கியது ; தொல்வினை 
தொலைந்தது... 
முதலில்‌ மூவாயிரம்‌: அந்தணர்‌. அபிடேகம்‌ செய்து 
அருச்சிக்கும்‌ இறைவனைச்‌ காணும்போது, * இவன்‌ அருள்‌ 


சிற்றம்பல்ம்‌ 9 


கமகீகுக்‌ இடைக்குமா?' என்ற ஏக்கம்‌ உண்டாவது இயல்பு. 
மறையும்‌ பல்‌தமும்‌ பாடுகின்றான்‌ என்பதை அறிந்தால்‌ 
நமக்கு அரியன்‌ என்ற எண்ணம்‌ பின்னும்‌ வலிமை 
பெறுகின்றது. அனால்‌ அவன்‌ சந்திரனை ஏற்றுக்கொண்ட 
வன்‌, அவனுடைய தொல்வினை சுருங்க அருளியவன்‌ 
என்பதை நினைக்கும்போது, அவனுடைய கருணையை 
எண்ணி வியக்கத்‌ தோன்றுகிறது. “நமக்கும்‌ அருள்‌ 
'செய்வான்‌; றப காட்ட நம்மைத்‌ தொடர்ந்து வரும்‌ 
பழவினைகள்‌ சுருங்கும்படி.* அருள்வான்‌' என்ற நம்பிக்கை 
யும்‌ உடனே உண்டாகிறது, 


பல்௪ டைப்பனி கால்கதிர்‌ வெண்‌ தங்கள்‌ 
சூடி. னாய்‌;அரு ளாய்‌ சுருங்கஎம்‌ 
தொல்வினை யே. 


[பலவாகிய சடையினிடையே பனியை வெவளிப்படுத்துகின்‌ ற 
கதிரை யுடைய வெண்மையாகிய பிறையைச்‌ சூடினாய்‌ ; அடி. 
யேக்களுடைய பழவினை சுருங்கி நையும்படி அருள்வாயாக. 


கால்‌ - வெளிவிடும்‌. கதிர்‌- இரணம்‌. இ௫்கள்‌ - இங்க பிறை, 
சுருங்க - குறைந்து அழிய. தொல்வினை - பழவினை.] 


சநீதிரமெளளீசுவரனுக்கு நடைபெறும்‌ பூசை கண்டு 
.மூதலில்‌ அவன்‌ பெருமையை எண்ணினார்‌ சம்பந்தர்‌; 
அப்பால்‌ அவன்‌ திருநாமத்தைக்‌ கேட்டு அவன்‌ கருணையை 
நினைந்தார்‌, மற்ற மக்களுக்கெல்லாம்‌ பிரதிநிதியாக நின்று 
இறைவனிடம்‌ விண்ணப்பித்துக்‌ கொள்கிறார்‌; ஆதலால்‌, 
**இருங்கரம்‌ தொல்வினையே” என்றார்‌. தமக்கு ஒரு வினை 
யும்‌ இன்றி ஞானமயமாய்‌ நின்ற திருஞான சம்பந்தர்‌, 
இறைவன்‌ வெண்திங்கள்‌ சூடியமையை தநினைப்பூட்டி 
அவனது கருணையைக்‌ குறிப்பிக்கிருர்‌. எம்‌ தொல்வினை” 
* பழவினைகள்‌ பாறும்விண்ணம்‌, சித்தமல மறுவித்து.'” 
(இருவாசகம்‌.) 


10 சிற்றம்பலம்‌ 
என்று நம்மில்‌ தாமும்‌ ஒருவர்போல வைதீதுப்‌ பாடிதி தம்‌ 
கருணையையும்‌ கு.றிப்பிக்கிறார்‌. 

ஆசி னாய்தறு நெய்யொடு பால்தமிர்‌ 

அத்த ணர்பிரி யாத௫ற்‌ றம்பலம்‌ 
ப தாடி னாய்‌இட மா;தறுங்‌ கொன்றை 
தயந்தவனே/ 

பாடி னாப்மறை யோடுபல்‌ கீதமும்‌ 

பல்ச டைப்பனி கால்கதிர்‌ வெண்திங்கள்‌ 
சூடி னாய்‌;அரு ளாய்௬ு ருங்களம்‌ 
தொல்வினை யே. 

[ஈதங்கொன்றை நயந்தவனே! நீ ஆடிஞய்‌; நாடிஞய்‌; 
பாஒனாய்‌; ஆயினும்‌ திங்கள்‌ சூடினாப்‌; ஆதலின்‌ அருளாய்‌ என்று. 
தொடர்பு படுத்த வேண்டும்‌. ஆடிஞய்‌, நரஏினஞாய்‌,  பாடிஞய்‌, 
சூடினாப்‌ என்பவற்றையும்‌ வினியாகக்‌ கொண்டு பொருள்‌ 
உரைப்பதும்‌ பொருத்தமாக இருக்கும்‌.] 


அதுவோ அருள்‌ ? 


திருஞான சம்பந்தப்‌ பெருமான்‌ . திருவாவடுதுறை 
யென்னும்‌ திருத்தலத்துக்கு வந்து சில காலம்‌ தங்கினார்‌; 
அத்‌ தலம்‌ சோழ நாட்டில்‌ காவிரிக்குத்‌ தென்‌ கரையில்‌ 
உள்ளது. உமாதேவியார்‌ பசுவின்‌ திருவுருவம்‌ எடுத்து 
இறைவனைப்‌ பூசிக்கப்‌ பெருமான்‌ எழுந்தருளி அத்தேவியின்‌ 
பசுவுருவத்தை நீக்கி அணைத்துக்கொண்டு நின்றான்‌. ஆவின்‌ 
. திருவுருவத்தை மாற்றிய தலமாதலின்‌ ஆவடுதுறை என்ற. 
திருகாமம்‌ உண்டாயிழ்று, 

இர்தத்‌ தலத்தில்‌ ஞானசம்பந்தர்‌ தங்கியிருந்தபோது: 
அவருடைய தந்தையார்‌ தம்‌ மரபுக்கு ஏற்பச்‌ செய்ய. 
வேண்டிய வேள்வியைப்‌ புரிய எண்ணினார்‌. தம்முடைய: 
ஊராகிய காழிக்குச்‌ சென்று பிற அந்தணர்களுடன்‌ 
சேர்ந்து வேள்வி செய்யப்‌ பொருள்‌ வேண்டியிருந்தது. இச்‌ 
செய்தியை அவர்‌ ஆளுடைய பிள்ளையாரீடம்‌ தெரிவித்தார்‌. 
தமக்கு என்றும்‌ குறைவிலாத கிதியாக இருப்பவன்‌ சிவ 
பெருமானே என்று ஈம்பி வாழும்‌. திருவருட்‌ செல்வராகிய: 
சம்பந்தர்‌ திருவாவடுதுறை ஆலயத்திற்குட்‌ சென்று, “தாம்‌ 
வேள்வி செய்வதற்குரிய பொருள்‌ வேண்டும்‌ என்று 
எந்தையார்‌ கேட்டார்‌. என்‌ கையிலே பொருள்‌. இல்லை.. 
கேட்பாருக்குக்‌ கொடுக்க இயலாமல்‌ எம்மை வைப்பது: 
தான்‌ இருவருளுக்கு அழகோ?'' என்‌.ற கருத்தோடு ஒரு. 
திருப்பதிகத்தைப்‌ பாடினார்‌. ப ப 

அப்போது இஹைவன்‌ திருவருளால்‌ ஒரு பூதம்‌ ங்கே 
வந்து ஆயிரம்‌ பொன்னையுடைய கிழி ஒன்றை முன்னே 
இருந்த பிடத்தில்‌ வைத்துச்‌ சென்றது. அதைக்‌ கண்டு 
இறைவன்‌ அருளை எண்ணி வியந்து பாராட்டி உரு 


32 சிற்றம்பலம்‌ 


பிள்ளையார்‌ அதனைத்‌ தம்‌ தந்தையாரிடம்‌ கொடுத்தார்‌. அப்‌ 
பெரியார்‌ அக்கிழஜியைப்‌ பெற்றுச்‌ சென்று சிகாழியில்‌ தாம்‌ 
செய்ய வேண்டிய வேள்வியைச்‌. செய்து நிறைவேற்‌ றினார்‌.* 


இறைவன்‌ திருஞான சம்பந்தருக்கு ஆயிரம்‌ பொன்‌ 
- அளித்த இரந்த அருட்செயலைத்‌ இருகாவுக்கரசு நாயனார்‌, 
'*மரமிரு ஞால மெல்லாம்‌ மலரடி வணங்கும்‌ போலும்‌ 
பாயிரம்‌ கங்கை யாளைப்‌ படர்சடை வைப்பர்‌ போலும்‌ 
காயிரும்‌ பொழில்கள்‌ சூழ்ந்த கழுமல ஊ.ரர்க்‌ கம்பொன்‌ 
ஆயிரக்‌ கொடுப்பர்‌, போலும்‌ ஆவடு துறைய னாரே”? 
- என்று பாராட்டியிருக்கிறார்‌. 
சம்பந்தர்‌ தமக்கு வேண்டிய பொருளை வேறு 

யாரிடத்தும்‌ சென்று இரக்கும்‌ தன்மை இல்லாதவர்‌. 
அவருக்கு வேண்டிய பண்டங்கள்‌ அவ்வப்‌ பாதுஇலை றவன்‌ 
திருவருளால்‌ கிடைத்து க்கொண்டே இருந்தன. அதனால்‌ 
தமக்கு ஒன்றும்‌ குழைவில்லாமல்‌ இறைவன்‌ . எழுர்‌தருளி 
யிருக்கும்‌ தலங்களுக்குச்‌ சென்று வழிபட்டு வந்தார்‌. 
இப்போது தந்தையார்‌ பொருள்‌ வேண்டுமென்று கேட்ட 
போதுதான்‌ தம்‌ கையிலே பொருள்‌ ஒன்றும்‌ இல்லை 
என்பதை உணர்ந்தார்‌ சம்பந்தர்‌. அதுகாறும்‌ பொருள்‌ 
இல்லாத குறையை உணரும்‌ வாய்ப்பு வரவில்லை. பண்டங்‌ 
கள்‌ யாவும்‌ கிடைத்துக்கொண்டே இருந்தன... அப்பண்டங்‌ 
களை அடியார்களுக்கெல்லாம்‌ பயன்படுத்தி . இன்புற்றார்‌. 
தனியே பணம்‌ என்ற. ஓன்று அவசியம்‌ இல்லாமலே 
. இருந்தது, சாணயம்‌ அதிகமாக ' வழங்காத காரலம்‌ அது, 
- கெல்‌ இருந்தால்‌ போதும்‌; எல்லாப்‌ கடன உப்‌ 
பெறலாம்‌. 54 

. * பெரியபுராணம்‌, திருஞான, த. 450, “சண்பை ஆண்ட 


கைக்கோர்‌, ஆமிரம்‌ பொன்னருள்‌ சொன்னத்‌. தியரகர்‌'? (திருவா. 
அடுதுறைக்‌ கோவை, ம்‌ ்‌ 13. . 


அதுவோ அருள்‌? 15 


இப்போது தர்தையார்‌. பொருள்‌ வேண்டும்‌ என்று 
கேட்டபோதுதான்‌ . சம்பந்தப்‌ பெருமானுக்குப்‌ பொன்‌ 
என்ற ஒன்று இருப்பது நினைவுக்கு வந்தது. தந்தையாருக்கு 
வேண்டிய பொன்னை அளிக்க முடியாத நிலை தமக்கு 
இருப்பதை அவர்‌ உணர்ந்தார்‌. அவர்‌ மனம்‌ றிது தளர்ச்சி 
அடைக்தது. உடனே அது நீங்கியது. **அந்த .மில்பொருள்‌ 
ஆவன ஆவடு துறையுள்‌ எந்தையார்‌ அடித்தலங்கள்‌ 
அன்றோ?”* ஏன எண்ணினார்‌; உள்ளத்தே ஓர்‌ எழுச்சி 
உண்டாயிற்று. 


எத்தகைய இடர்ப்பாடு வந்தாலும்‌, எத்தகைய 
குறைவு நேர்ந்தாலும்‌,. எத்தகைய துயரம்‌ புகுந்தாலும்‌ 
அவற்றை நீக்கி இன்பகீ தருவது இழைவன்‌ திருவடியே 
ஏன்ற உறுதிப்பாடு உடையவர்‌ அவர்‌. ஆகவே இப்போது 
இறைவனுடைய தஇிருக்கழலைத்‌ தொழுதால்‌ வாட்டம்‌ . 
நீங்கு எழலாம்‌ என்று! உணர்ந்தார்‌. ஸ்கு 

ல்‌ 

மனிதருக்கு வரும்‌ துன்பங்கள்‌ மூன்று வகை. அவறுி 
ஹைத்‌ தாப்த்திரயம்‌ என்று சொல்வர்‌, அவை ஆஜி 
தைவிகம்‌, ஆதி பெளதிகம்‌, ஆத்தியாத்மிகம்‌ என்பவை- 
மக்களாகப்‌ பிறந்தார்‌ இம்‌ மூவகைத்‌ துன்பங்களையும்‌ 
அடைவர்‌. 


மழை, காற்று, இடி, வெப்பம்‌, காலமாறுபாடு, பூகம்‌ 
பம்‌ முதலியவற்றால்‌ வரும்‌ இடர்களைா அதியெளதிகம்‌ 
என்று சொல்வர்‌. பிறக்கும்போது உண்டாகும்‌ துன்பம்‌, 
நரை, இரை, மூப்பு, சாக்காடு என்பவற்றை ஆதிதைவிகத்‌ 

* பெரியபுராணம்‌, திருஞான. க... கடு 
4 *பிறவித்‌ துன்பங்களாவன தன்னைப்பற்றி வருவனவும்‌, பிற 
வுமிர்களைப்பற்றி வருவனவும்‌, தெய்வத்தைப்பற்றி வருவனவும்‌ 
என: மூவகையான்‌ வருந்துன் பங்கள்‌” (திருக்குறள்‌, &, பரிமேலழகர்‌ 
உரை,) 


14 சிற்றம்பலம்‌: . 


தன்பாற்‌ படுத்துவர்‌, மெய்யிலும்‌ மனத்திலும்‌ வரும்‌ 
நோய்கள்‌... மக்களாலும்‌ விலங்குகளா லும்‌ பறவைகளா 
அம்‌ வரும்‌ துன்பங்கள்‌. முதலியன ஆத்தியாத்மிகம்‌ ௦ என்‌ 
னும்‌ வகையில்‌ அடங்கும்‌:* 


இந்த மூன்று வகையான துன்பங்கள்‌ வந்தாலும்‌ 
இறைவனுடைய கழலே துணையென்று தொழுபவர்‌ 
ஆளுடைய பிள்ளையார்‌. மழை மூதலியவற்றுல்‌ இடர்‌ 
உண்டானாலும்‌, உடம்பு தளர்நீதாலும்‌, நோய்‌ வந்து 
தொடர்ந்தாலும்‌ உன்னுடைய திருவடிகளையே தொழுது 
. நான்‌ பெற்ற துன்பத்திற்‌ கடத்தலொழிந்து எழுச்சி 
, பெறுவேன்‌” என்று திருப்பதிகத்தைத்‌ தொடங்குகிறார்‌. 
்‌ இடரினும்‌ தளரினும்‌ எனதுறுதநோய்‌ 
தொடரினும்‌ உனக்ழல்‌ தொழுதுஎழுவேன்‌. 


[இடர்‌ வந்த காலத்திலும்‌ தளர்ந்தாலும்‌ எனது மிக்க கோய்‌ 
வந்து தொடர்ந்தாலும்‌ உன்னுடைய இருவடிகளையே தொழுது 
எழுச்சி பெறுவேன்‌. 


ப இடரினும்‌ - பத கலும்‌: தன்ரிதும் பகலா க்கல்‌, தளர்‌ 
என்பதை முதல்நிலைத்‌ தொழிற்பெயராக்கித்‌ தளர்விலும்‌ என்று 
பொருள்‌ கொள்வதும்‌ பொருந்தும்‌; இடர்‌ என்னும்‌ பெயருக்கு 
ஏற்ப இதனையும்‌ பெயராக்கும்‌ வழி இது, எனது நோய்‌, உறு 
நோய்‌ என்று கூட்டவேண்டும்‌, அவரவர்களின்‌  வினைப்பயத்‌ 
தால்‌ அவரவரை நாக வருவன வாதரவின்‌ எனத நோய்‌ என்றார்‌. 
உன: அகரம்‌, ப்ன்மை உருபு) கழல்‌ என்பது கழல்கள்‌ என்னும்‌ 
பொருளையுடையது. கழல்‌ என்பது வீரத்தைப்‌ புலப்படுத்த 
ஒற்றைக்காலில்‌ அணியும்‌. மணி கட்டிய ஒருவகை அணி) வீர 
கண்டை அல்ல்து வீர வெண்டயம்‌ என்றும்‌ சொல்வது உண்டு, 
அது இங்கே அதனை அணிந்த  திருவடிகளுக்காயிற்று, தொழுது 
அழுவேன்‌ - தொழுது அப்படித்‌ தொழமுததன்‌ விளைவாக என்‌ 
மனத்‌ தளர்ச்சி நீங்கி. : கவா. அழுகல்‌ இங்கே மனத்தின்‌ 





த. ஞானாமீர்தம்‌, 19. 


அதுவோ அருள்‌ ? 15 


செயல்‌, . உன்னைத்‌ தொழுது பாயலினின் றும்‌ எழுவேன்‌ என்று 
பொருள்‌ உரைப்பது இங்கே சிறப்பன்று.] ' 

இடர்‌ என்றது காலகிலை முதலியவற்றால்‌ அர்த 
 .அறியனவாக வரும்‌ துன்பங்கள்‌. இவை ஆதிபெளதிகத்‌ 
இன்பாற்‌ பட்டவை* தளரினும்‌ என்பதனால்‌ சட்டப்‌ 
பெறும்‌ தளர்ச்சி ஆதி தைவிகத்தின்பாற்படும்‌.*ர கோய்கள்‌ 
ஆதியாத்மிகத்தின்பாற்படும்‌.3 

மூவகைத்‌ துன்பம்‌ வந்தாலும்‌ அவற்றை நீக்குவார்‌ 
வேறு இருப்பதாக எண்ணி அலையாமல்‌, இைவனே ஈமக்கு 
உற்ற பாதுகாப்பு என்று கடைப்பிடித்து அவனுடைய 
இருவடி.களைப்‌ பற்‌ றிக்கொள்வதே அன்பர்களின்‌ இயல்பு. 

ப ப ப 

இவ்வாறு இடர்‌ வரினும்‌ தளர்ச்சி வரினும்‌ நோய்‌ 
வரினும்‌ இமஹைவனுடைய கழலைத்‌ தொழும்‌ துணிவு 
எல்லோருக்கும்‌ வராது. 'எத்தைத்‌ தின்றால்‌ பித்தம்‌ 
- இரும்‌?” என்றபடி. தம்முடைய ஆற்றலாலும்‌ அறிவாலும்‌, 
துணையாக: இருப்பாருடைய ஆற்றலாலும்‌ அறிவாலும்‌ 
அவற்றைப்‌ போக்கக்‌ கொள்ளலாம்‌ என்ற எண்ணமே 
பலருக்கு உண்டாகும்‌, இறைவனையன்றி வேறு துணை 
யில்லாத அன்பர்கள்‌ எது வரினும்‌ அவனை காடும்‌ ஒருமைப்‌ 
பாடு உடையவர்களாக இருப்பார்கள்‌. 

சிற்றறிவும்‌ குறுகிய ஆற்றலும்‌ ன னன்றதிக்க பம்‌ 
மக்களுக்கு வரும்‌ இடர்ப்பாடுகளை இறைவன்‌. நீக்கியருள்‌ 
வது பெரிதன்று. பேரறிவும்‌ பேராற்றலும்‌ உடைய 
ட. * “இதி பெ பெளதிகம்‌ சத மாமழை, உருப்பவிர்‌ 0 வேனில்‌ உட்கு 
வரு கடுங்கால்‌, இருள்‌ஈழி மின்னுப்‌ பெருவிறல்‌ அசனி, மன்னுயிர்க்‌ 
குவசண்‌ துன்னியா ஐருந்தல்‌, ஆகி யாய வீவரும்‌ .திறத்த,"” 
(ஞானாமீர்தம்‌, 19.) 

* “இதி தைவிகம்‌ திரைவருக்‌ தீமை'': (ஷூ) 

த்தி யான்மிகம்‌..,.. .வளியிற்‌ பித்தின்‌ விளியா 

விளைமின்‌”!” (ஷை) ன்‌ ப 





16 சிற்றம்பலம்‌ 


அமரர்களுக்கு வந்த  இடரைப்‌.போக்கெவன்‌ அவன்‌. அது 
அவர்கள்‌ தங்களுடைய ஆற்றலால்‌ நீக்க முடியாத இட 
ராக இருந்தது; அவர்களுடைய உயிருக்கே முடிவாக 
வந்தது. பாற்கடலைக்‌ கடைந்தபோது அழுதம்‌ வருமென்று 
அமரர்‌ எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌ ௮து தோன்றுவதற்கு 
முன்‌ ஆலகால்‌ விடம்‌ தோற்றியது. அந்த நஞ்சை மாற்ற 
அவர்களால்‌ இயலவில்லை. கடல்தகனில்‌ இனி வரவிருந்த 
அழுதத்தோடு கலக்க இருந்தது அந்த கஞ்சு, அனால்‌, 
இறைவன்‌ அமரர்‌ வேண்ட அதனை எடுத்துச்‌ தன்‌ திரு 
மிடற்றினில்‌ அடக்கினான்‌. உண்ட கஞ்சு மீண்டும்‌ வெளி 
வந்தால்‌ முன்றின்றாருக்கு அழிவு நேரும்‌, இருவயிற்றுக்குட்‌ 
போனால்‌ அங்குள்ள உயிர்களுக்கு அழிவு உண்டாகும்‌. 
அதனால்‌ அந்த நஞ்சுக்கு வேலையே இல்லாதபடி தன்னு 
டைய கழுத்தில்‌ அடக்கக்கொண்டான்‌ இறைவன்‌. 


இடரினும்‌ தளரினும்‌ கோம்‌ தொடரினும்‌ உன்‌ 
குழல்‌ தொழுவேன்‌); இடர்‌ முதலியவை உன்‌ திருவருளால்‌ 
நீங்கிவிடும்‌ என்ற உறுதி எனக்கு உண்டு, தேவர்களின்‌ 
உயிருக்கே இறுதியாக வந்த பேரிடரை நிக்னெவன்‌ நீ. 
அல்லவா?” என்று நினைக்கும்படி. ஞானசம்பந்தர்‌ தம்‌ 
செயலையும்‌. பண்டை வரலாற்றையும்‌ இணைத்துப்‌ பாடு 
கிறார்‌. 


கடல்‌ தனில்‌ அமுதொடு கலந்ததஞ்சை 
- மிடதினில்‌ அடக்வெ வேதியனே] 


..... [திருப்பாற்‌ கடலில்‌' அமரர்‌ அமுது கடைந்த காலத்தில்‌ 
அதனோடு கலந்து இனமாக வந்த நஞ்சைத்‌ திருக்கமுத்தில்‌ அடக்கி 
யருளிய வேதப்‌ பொருளானவனே! 


கீல்ந்த என்றது ஓரிடத்தில்‌ தோன்றியதை நினைந்தது. அமுது 
வரும்‌ வரும்‌ என்று எதிர்பார்த்தனர்‌ அமரர்‌; அப்பேோரது வந்த 
தாதலின்‌ அமுதொடு கலந்த நஞ்சு என்றார்‌. வேதியன்‌ - வேதப்‌ 


அதுவோ அருள்‌ 17 


பொருளானவன்‌; வேதம்‌ ஓதுப்வன்‌, இறைவன்‌ எப்போதும்‌ 
வேதத்தை ஓதிக்கொண்டே இருப்பவன்‌. ரி 


சு... 


ஞான சம்பந்தர்‌ இப்போது தமக்குள்ள மிலையை 
“மேலே சொல்கிரார்‌. அதைச்‌ சொல்லத்‌ தொடங்கும்‌ 
போதே, “இறைவன்‌ நம்மை ஆட்கொண்டான்‌. அவனால்‌ 
ஆட்கொள்ளப்‌ பெற்றவர்களுகீகு எதனாலும்‌ குறை 
யில்லை என்று நினைத்திரந்தோமே/ இப்போது அல்லவா 
நம்‌ குறை தெரிகிறது? குறைவிலா நிறைவாகிய சிவ 
பெருமானுக்கு ஆளாகப்‌ புக்கபிறகு பிறரிடம்போய்‌ ஒன்று 
தா என்று கேட்காமல்‌ இருக்கும்‌ நிஸை வர்தது. அதுவே 
பெரிய நிலை என்று எண்ணியிருந்தோமே/ இப்போது 
அதற்கு மேலும்‌ ஒரு நிலை இருக்கிறது தெரிகிறதே! அதை 
நோக்கும்போது . நாம்‌ குறையடையோம்‌ எஏன்றல்லவா 
தோன்றுகிறது? இறைவன்‌ ஈம்மை ஆண்ட வண்ணம்‌ இது. 
தானா?” என்று ஓரு வகையான வருத்தம்‌ தோன்றுகிறது. 
இதுவோ எமை ஆளுமாது? ள்‌ 
என்று இறைவனையே கேட்டஒரர்‌. 


எல்லாப்‌ பொருளையும்‌ தரும்‌ வள்ளல்‌ இறைவன்‌. 
வள்ளன்மைக்கு இலக்கணம்‌ தன்‌ கைப்‌ பொருளைப்‌ பிறர்‌ 
குறையறிந்து ஈவது. ஆனால்‌ இறைவனுடைய வள்ளன்மை 
அதனோடு நின்றுவிடுவதன்று; தன்னை வழிபட்டவருக்கு 
வேண்டியவற்றைத்‌ தருவதோடு, அவர்களையே வள்ளல்கள்‌ 
ஆக்கி விடுவான்‌. தம்பால்‌ வந்து இரந்தவர்களுக்கு 
வேண்டும்‌ பொருளை. வரையறையின்‌ றி ஈயும்‌ நிலையை ௮வர்‌ 
களுக்கு உண்டாக்கி விடுவான்‌. “அந்த வள்ளன்மையை 

* “வேதம்‌ ஓதி வெண்ணூல்‌ - பூண்டு” (திருஞான, முதல்‌ 
திருமுறை, திருப்பழனம்‌); “வேதியா ட கதா”! (திருதா, &-ம்‌ 
திருமுறை, திருவாலவாய்‌. 0 

சிற்‌, 2 


18 சிற்றம்பலம்‌ 


என்னிடம்‌ காட்டாமல்‌ இது காறும்‌ இருந்தாயே/”” என்று 
குறையுறுூருர்‌ சம்பந்தர்‌. 

“எனக்கு வேண்டியனவற்றை கான்‌ வேண்டாமலே 
பாலி த்த்ருளும்‌ பிரான்‌ மி. இப்போது கான்‌ எர தயாருக்குப்‌ 
பொருள்‌ வழங்க வேண்டும்‌. அவருக்கு அதனை வழங்கும்‌ 
ஆழற்றல்‌ எனக்கு இல்லை. உன்‌ அடியான்‌ இப்படித்‌ தன்பால்‌ 
ஓன்றை வேண்டிஞார்க்கு அதனை அளிக்கமுடியாமல்‌ நைந்து 
வாடுதல்‌ நின்‌ அருளுக்கு அழகோ? உலகல்‌ உள்ள வள்ளல்‌ 
களின்‌ அருள்போல, என்னளவில்‌ வேண்டிய பொருள்‌ 
இடைச்கச்‌ செய்தது போதுமா? உன்‌ அருள்‌ பிறர்‌ செய்யும்‌ 

அருளினும்‌ : இனியது அல்லவா? உத்தம வள்ளல்‌ ஒருவன்‌ 
கேளாத முன்பே குறிப்பறிந்து அவனுக்கு வேண்டியவ 
ஹைக்‌ கொடுப்பான்‌. உத்தமோத்தம வள்ளலாகிய நீ நான்‌ 
கேளாத முன்பே குறிப்பறிந்து, என்பால்‌ வேண்டி னாருக்கு 
நான்‌. உடனே ஈயும்‌ வண்ணம்‌ அருள்‌ செய்யவில்லையே! 
"இதுதானா நினது இன்னருள்‌? ஆவடுதுறையில்‌ எழுந்தருளி 
 யிருக்கிற சிவபெருமானே!” . ப 


இதுவோஎமை ஆளுமாறு? 
ஈவதுஒன்று எமக்கு இல்லையேல்‌, 

அதுவோஉனது இன்னருள்‌ 
ஆவடுதுறை அரனே! 


[இதுதானா நீ அடியார்களாக எங்களை ஆளும்‌ வகை? 
எங்கள்பால்‌ வந்து இரந்தாருக்குகீ கொடுப்பதற்கு ஏற்ற பொருள்‌ 
ஒன்றும்‌ எம்மிடம்‌ இல்லையானால்‌, அந்த . நிலையை . எங்களுக்கு 

_ தஇளிப்பதுதானா நின்னுடைய இனிய அருள்‌? திருவாவடுதுறையில்‌ 
ப எழுந்தருளி மிருக்கும்‌ சிவபெருமானே! 

இது என்றது தம்‌ நிலையை; ஈவது. ஒன்று -  இிறருக்குக்‌ கொடுக்‌ 

ப கும்‌ ஒரு பொருள்‌, அது என்றது தம்மை அந்த நிலையில்‌ நிறுத்தி 

- புதைச்‌ சுட்டியது... அருளெண்றது பிறர்பாற்‌ செல்லரமல்‌ 

.. வேண்டியவற்றை அடியார்களுக்குத்‌ தருவது; இன்னருள்‌ என்றது 


அதுவோ அருக? 19 


தம்மால்‌ வந்தாருக்கு வேண்டியவற்றைத்‌ தரும்‌ நிலையை அடியார்‌ 
களுக்குத்‌ தருவது,] 

“இடரினும்‌ தளரினும்‌ நோய்‌ தொடரினும்‌ உன்‌ 
கழலே தொழும்‌ எனக்கு அருளுமாற்றில்‌ குறை வைக்க 
லாமா? நஞ்சை மிடற்.றினில்‌ அடக்கிய நீ உன்‌ அருளி௰்‌ 
குறை காட்டலாமா?” என்பது குறிப்பால்‌ தோன்றப்‌ 
பாடினார்‌. 

இடரினும்‌ தளரினும்‌ எனதுறுநேர்ப்‌ 

தெர்ட்ரினும்‌ உனகழல்‌ தொழுதெழுவேன்‌) - 

கட்ல்தனில்‌ அமுதொடு கலந்தநதஞ்சை 

மிடறினில்‌ அடக்கிய வேதியனே? 
இதுவோளமை ஆளுமாநு[? ஈவதொன்று எமக்கு இல்லையேல்‌, 
அதுவோஉனது இன்னருள்‌? ஆவடு துறைஅரனே? 


இந்தத்‌ திருப்பதிகம்‌ பாடியதைப்பற்றிச்‌ சேக்கிழார்‌ 
பெருமான்‌, 

“சென்று தேவர்தம்‌ பிரான்ம௰ழ்‌ கோயில்முன்‌ பெய்த 

நின்று போற்றுவார்‌, 'நீள்நிதி வேண்டிஞர்க்கு ஈவது... 

ஒன்றும்‌ மற்றிலேன்‌; உன்‌ அடி. அல்லதொன்று அறியேன்‌” 

என்று பேரருள்‌ வினவிய செந்தமிழ்‌ எடுத்தார்‌'' * 
என்று பாடுகிருர்‌. ஞானசம்பந்தர்‌ தஇருவாக்கில்‌ வரும்‌, 
“எவதொன்று எமக்கு இல்லையேல்‌' என்ற. பகுதிக்கு, 
“*நீள்நிதி வேண்டினார்கீகு ஈவது ஒன்றும்‌ மற்றிலேன்‌”' 
என்று பொருள்‌ விரிக்கிறார்‌ சேக்கிழார்‌. 


இரப்பவருக்குதி தான்‌ ஈதலோடன்‌ றி, தன்‌ அடியார்‌ 
கள்‌ தம்பால்‌ இரப்பவருக்கு ஈயும்படியாக ௮வர்ககா 
வைக்கும்‌ இன்னருள்‌ . உடையோன்‌ இறைவன்‌ என்பதை: 
அப்பரும்‌, 


* பெரிய. திருஞான. 424, 


20. சிற்றம்பலம்‌ . 


"இரப்பவர்க்கு ஈய வைத்தார்‌” * 
என்று பாடினார்‌. 
- பிறர்பால்‌ இரவாமல்‌ இருத்தல்‌ உயர்ந்த நிலை. தம்பால்‌ 
வேண்டினாருக்கு இல்லையென்னாமல்‌ ஈதல்‌ அதனினும்‌ 
உயர்ந்த நிலை. அந்த நிலை இன்மையையே . சம்பந்தப்‌ 
பெருமான்‌ நினைந்து இறைவனை வினவினார்‌. 


பிறர்‌ தம்மை இரக்கும்போது தாம்‌ பிறர்பால்‌ ச 
அப்போது வேண்டி. ஈதல்‌ அத்துணைச்‌ சிறப்புடையதன்று , 
இராமன்‌ முடி சூடினால்‌ கைகேயி இழிரிலை அடைவாள்‌ 
என்பதை அறிவுறுத்த வந்த கூணி இந்தக்‌ கருத்தை நினைப்‌ 
பூட்டுகிறாள்‌. 

“தூண்டும்‌ இன்னலும்‌ வறுமையும்‌ தொடர்தரத்‌ துயரால்‌ 
ஈண்டு வந்துனை இரந்தவர்க்கு இருகிதி அவளை 
வேண்டி ஈதியோ? வெள்குதி யோ? விம்மல்‌ கோயால்‌ 
ஐரண்டு போதியோ? மறுத்தியோ? எங்கனம்‌ வாழ்தி?'?1 
என்னும்‌ கம்பநாடர்‌ வாக்கு இங்கே ஓரளவுக்கு நினைக்கத்‌ 
தக்கது. 

இக்தத்‌ தருப்பதிகத்தின்‌ பத்துப்‌ பாட்டிலும்‌ முதல்‌ 
நான்கு அடிகள்‌ வெவ்வேறாக அமைய, அவற்றின்‌ பின்‌, 
“இதுவோ எமை......ஆவடுதுறை யரனே” என வரும்‌ 
இரண்டடிகளும்‌ ஒவ்வொரு பாட்டிலும்‌ வந்துள்ளன. 
நான்கு அடிகளுக்குமேல்‌ பல்லவியைப்‌ போல வரும்படி. : 
இந்த இரண்டடிகளை வைத்ததனால்‌ இப்பதிகம்‌, “நாலடி 
மேல்‌ வைப்பு'' என்ற வகையைச்‌ சார்ந்தது. 

. இப்பதிகத்தின்‌ திருக்கடைக்‌ காப்பில்‌, 
நலமிகு ஞானசம்‌ பந்தன்சொன்ன 
. விலையுடை அருந்தமிழ்‌ மாலைவல்லார்‌. 


203 ர -ஆம்‌ திருமுறை, ஐயாறு, 
1. கம்பராமாயணம்‌, மந்தரை சூழ்ச்சி, 72. 


அதுவோ அருள்‌? 21. 


என்று வருகிறது. ;*விலையுடை அருந்தமிழ்‌' என்பது, 
'மதிப்பையுடைய பிறராற்‌ பாடற்கறிய தமிழ்‌' என்று 
பொருள்‌ படுவதாகக்‌ கொள்ளலாம்‌. அ௮ப்படி.யின்‌ றி ஆயிரம்‌ 
பொன்‌ பெற்றதை நினைந்து இப்படிப்‌ பாடியதாகக்‌ 
கொண்டு, “பொருளை விலையாகப்‌ பெற்ற அருந்தமிழ்‌'* 
என்று பொருள்‌ உரைக்கவும்‌ இடம்‌ உண்டு, ப 





* “தேரணிபுரத்து, இறையவ னார்சொன்ன செந்தமிழ்க்‌ காக 
இனிதளித்த, நிறையுல்‌ வாக்கழிச்‌ செம்பொற்‌ தனைம்‌'' (திருவாவடு 
துறைக்‌ கோவை, 153) என்பதில்‌ சம்பந்தர்‌ பெற்ற பதர. 
ப்ரட்டுக்குரிய பரிசென்பது குறிப்பாகத்‌ தெரிகின்றது. 


இங்கும்‌ அங்கும்‌. 
சீகாழியில்‌ இருத்தோணியில்‌ எழுந்தருளியிருந்த 
இறைவன்‌ இன்று இருக்கோயிலில்‌ ஒரு கட்டு மலைமேல்‌ 
பெரிய திருவுருவத்துடன்‌ வீற்றிருக்கிறான்‌. அருகில்‌ உமா 
தேவியார்‌ எழுந்தருளி யிருப்பதால்‌ உமாபாகன்‌ என்ற திரு 
நாமமும்‌ இப்‌ பெருமானுக்கு வழங்குகிறது. இறைவன்‌ 
உமாதேவியாரோடு எழுந்தருளியிருக்கும்‌ இந்த அழகிய 
திருக்கோலத்தைக்‌ கண்டு களித்த திருஞானசம்பந்தமூர்த்தி 
நாயனார்‌, அவ்வாறு இறைவன்‌ உலகமுய்யப்‌ பெண்ணின்‌ 
"ஈல்லாளொடும்‌ இருந்த பெருந்தகைமையை நினைந்து உருகி 
ஞர்‌. அவர்‌ உள்ளம்‌ இறைவனுடைய கருணைப்‌ பெருக்கின்‌ 
நினைவிலே ஊறி இன்புறும்‌ பொழுதெல்லாம்‌ அதன்‌ 
விளைவாகத்‌ திருப்பாட்டு எழும்‌. ஆகவே இப்போதும்‌ ஒரு 
திருப்பதிகம்‌ எழுந்தது. ப 
“பெருர்தகையாகிய எம்பெருமான்‌ பெண்ணினல்லா 
ளா௫ய எம்பிராட்டியோடு கழுமலவள ஈகராகிய சீகாழி 
யில்‌ எழுந்தருளி யிருக்கும்‌ கருணைதான்‌ என்னே!” என்ற 
வியப்பு அவர்பால்‌ உண்டாயிற்று. 
அதில்‌ என்ன வியப்பு? 
இஷஹழைவன்‌, குணம்‌ குறி கடந்தவன்‌; பிறப்பு இறப்பு 
இல்லாதவன்‌, அவனுடைய நிலை இன்னதென்று வரை 
யறுத்துக்‌ கூறுவார்‌ யாரும்‌ இலர்‌. வேதமும்‌ கூறவில்லை. 
அவ்வாறு யாவும்‌ கடந்த பொருளாகிய அவன்‌, அருளே 
கண்ணாகக்‌ . காணும்‌ அன்பர்களுக்குத்‌ தன்னுடைய 
அடையாளமாகிய திருவுருவங்களைக்‌ - காட்டினான்‌. அவன்‌ 
அருளிய அக்காட்சியினால்‌ இன்புற்ற அருட்பெருஞ்‌ செல்‌ 
வர்கள்‌ தாம்‌ சண்ட திமத்தை உலகினருக்கு உணர்த்தினர்‌, 


இங்கும்‌ அங்கும்‌ 28 
அவர்‌ காட்டிய கெறிப்படியே இறைவனுக்குப்‌ பல வகை 
யான திருவுருவங்களும்‌ திருநாமங்களும்‌ அமைந்தன.பொறி 
யடங்கத்‌ தவம்‌ மேற்கொண்டு இறைவனைக்‌ காண இயலா 
தவர்களும்‌ அவனுடைய திருவுருவங்களைக்‌ சண்டும்‌ திரு 
நாமங்களைச்‌ சொல்லியும்‌ இன்புற வகை பிறந்தது. பக்குவ 
ஆன்மாக்கள்‌ முூறுகிய அன்பினாலே இறைவனுடைய 
அருளைப்‌ பெற முடியும்‌. அவ்வாறு இல்லாதவர்களும்‌ சூழ்‌ 
நிலையின்‌ ஆற்றலினாலே இறைவனுடைய நினைவு உள்ளத்‌ 
திலே ஊன்றி வளர்வதற்கு இறைவனுடைய திருவுருவங்‌ 
களும்‌ அவற்றை நிறுவி வழிபடும்‌ கோயில்களும்‌ பயன்படு 
'கின்றன. மடைப்பள்ளிக்குட்‌ புகுந்த போதே உணவு 
நினைவு வந்து நாவில்‌ நீர்‌ சுரப்ப்து போலத்‌ இருக்கோயிம்‌ 
கண்‌ புகும்போது இறைவனுடைய கினைவு உண்டாகி 
உள்ளத்தில்‌ ௮ன்பு ஊற்றெழும்‌, 

இருக்கோயில்களில்‌ எழுந்தருளியிருககும்‌ இறைவ 
னுடைய திருவுருவங்கள்‌ அவனுடைய இயல்புகளையும்‌ 
அருள்‌ திறத்தையும்‌ வெளிப்படுத்துவன. ஆதலின்‌ 
அவற்றை முதலிலே புறக்கண்ணால்‌ பார்த்து இன்புறும்‌ 
அன்பர்கள்‌ அப்பால்‌ அவற்றின்‌ உள்ளுறையைச்‌ சிந்தித்து 
ஈடுபட்டு அகக்‌ கண்ணால்‌ பரம்பொருட்‌ காட்சி பெற்று 
ஆனந்தமடையும்‌ கிலையைப்‌ பெறுவர்‌. 


உமாபாகன்‌, . அருளே திருமேனியாகக்‌ கொண்ட 
௮ம்பிகையை உடனிருக்கச்‌ செய்து எழுந்தருளியிருக்கிறான்‌. 
உலகமே ஆணும்‌ பெண்ணுமாக இயங்குவது. உலகம்‌ 
ஆண்மையும்‌ பெண்மையும்‌ ஒன்றுபடுவதனால்‌ வளர்கிறது 7 
- வாழ்கிறது. தனியாணும்‌ தனிப்பெண்ணும்‌ உலகில்‌ இருந்‌ 
தால்‌ அவர்களோடு உலகம்‌ அ(ிந்தொழியும்‌. உலகல்‌ 
மக்கள்‌ தொடர்ந்து வாழவேண்டுமானால்‌ ஆணும்‌ பெண்‌ 
ணும்‌ வாழவேண்டும்‌; அவர்கள்‌ இணைந்து வாழவேண்டும்‌. 
உலகம்‌ இவ்வாறு இயங்கவேண்டுமென்று இமைவன்‌ தன்‌ 


24 இிற்றம்ப்லம்‌ 


திருக்கோலத்தாலும்‌ அறிவுறுத்துகிறான்‌. ஆணும்‌ பெண்‌ 
ணுமாச உலகம்‌ வாழ்ந்து வளரவேண்டும்‌ என்பதைத்‌ 
தானும்‌ ஆணும்‌ பெண்ணுமாக . இருந்து காட்டுகிறுன்‌: 
அணும்‌ பெண்ணுமாக வாழும்‌ உலகத்தில்‌ தான்‌ ஆணும்‌ 
பெண்ணுமாக இருந்து. காக்கிறான்‌. அவன்‌ அவ்வாறு இருப்‌ 
பதனால்தான்‌ உலகம்‌ ஆணும்‌ பெண்ணும்‌ கலந்த உலக 
மாக இருக்கிறது. அவன்‌ தணீயே யோ௫டயாக அமர்ந்தால்‌ 
உலகம்‌ முழுவதும்‌ வாழ்விழக்து வீணாக விடும்‌.* 


.... இதனை மணிவாசகப்‌ பெருமான்‌ ஒரு பாட்டில்‌ சொல்‌ 

இன்ருர்‌... 

"தென்பால்‌ உகந்தாடும்‌ தில்லைச்சிற்‌ றம்ப்லவன்‌ 
பெண்பால்‌ உகந்தான்‌ பெரும்மித்தன்‌ காணேடி 
பெண்பால்‌ உகந்திலனேல்‌ பேதாய்‌ இருகிலத்தோர்‌ 
விண்பாவி யோசெய்தி வீடுவர்காண்‌ சாழலோ!” 


5 


இலக்‌ பெண்களுக்குள்ளே நல்லாளாகய உமர 
தேவியுடன்‌ சீகாழியில்‌ இருக்கிறான்‌... சிகாமி நீர்வளம்‌, 
நிலவளம்‌, பொருள்‌ வளம்‌, அன்பு வளம்‌ மிக்க நகரம்‌; 
வள நகர்‌. அந்த ஈகரில்‌ எங்கே பார்த்தாலும்‌ நல்ல காட்சி 
களையே காணலாம்‌. சண்ணில்‌ விழுவன எல்லாம்‌ நல்லன 
வாகவே இருக்கும்‌. இயற்கை அழகும்‌ செயற்கை யழகும்‌ 
: மலிந்த வளஈகரம்‌ -அது. கோயிலும்‌ குளமும்‌ மாடமும்‌ 
மாளிகையும்‌ காண்பதற்கு. அழகிய பொருள்கள்‌ அல்லவா? 


* “தாரண முதல்வன்‌ மோனக்‌ காட்சியால்‌ ௮மர ரெல்லரம்‌, 
. சூரர்‌ மகளிர்‌. தங்கள்‌ துணைமுலைப்‌ போகம்‌ இன்றி, ஆரிடர்‌ 
நிலைமை தன்னை. அடைந்தனர்‌ அளக்கர்‌ சூழ்ந்த, பாரிடை . உயிருக்‌ 
காமப்‌. பூற்றுவிட்‌, டிருந்த. தன்றே”. “சாலிகள்‌ வளரு . மெல்லை 
கடம்புனல்‌ வறுமைச்‌ தாக, வாலிது குரல்வாம்‌ : காது வருத்தொடு 
... மாரய்வ தேபோரல்‌, மேல்வ னருளாற்‌ போகம்‌ வெறுத்தலிற்‌ கருமல்‌ 
- இன்றி, ஞால்மன்‌ னுயிர்கள்‌ "மூற்றும்‌' நாடொறும்‌ குறைந்த 
வன்றே.” (கத்தபுசாணம்‌, 'மேருப்‌ படலம்‌, 17, 28,) 


இங்கும்‌ அக்கும்‌ 29 


பார்க்கின்ற : மக்களும்‌ சிவபிரான்‌ அடியார்களாதலின்‌ ' 
சைவத்‌ திருக்கோலம்‌: பூண்டு விளங்குகிறார்கள்‌. 
.... ஏங்சே பார்த்தாலும்‌ கண்ணில்‌ நல்லதே உறுகின்ற 
சுமுமல வள நகரத்தில்‌ பெருந்தகையாகிய இறைவன்‌ பெண்‌ 
ணின்‌ நல்லாளொடும்‌ இருந்த சிறப்பு எத்தகையது அதை 
வார்த்தைகளால்‌ எடுத்துச்‌ சொல்லமுடியுமா? மற்றஇடங்க 
ளெல்லாம்‌ பிரளயகாலத்தில்‌ அழிந்து ஒழியவும்‌ இத்தலம்‌ 
அழியாது மிதக்க, இறைவனும்‌ இறைவியும்‌ ௮.தில்‌ இருந்த 
தோற்றத்தை நினைப்பூட்டும்‌ அதிசயத்தைச்‌ சொல்வதா? 
வாக்கு மனம்‌ கடந்த பெருமான்‌ எல்லா மக்களும்‌ கண்டு 
தரிசித்து இன்புறும்பொருட்டு அம்மையும்‌ அப்பனுமாகி 
எழுந்தருளிய கருணையைச்‌ சொல்வதா? அப்படி எழுக்‌ 
தருளிய நிலையை விக்கிரக உருவத்‌இல்‌ அடியார்கள்‌ வழிபட 
ஏற்றுக்கொண்ட எளிமையைச்‌ சொல்வதா?  அந்ததி 
.இருவுருவங்கள்‌ கண்ணாற்‌ காணும்போதும்‌ பேரளவினை 
உடையனவாய்‌ இருக்கும்‌ பெருமையைச்‌ சொல்வதா? அந்த 
உருவங்களில்‌ அமைந்துள்ள எழிலைச்‌ சொல்வதா? அன்பர்‌ 
களுடைய உள்ளத்தே அன்பு ஊற்றெழச்‌ செய்யும்‌ 
கவர்ச்சியைச்‌ சொல்வதா? எதைச்‌ சொன்னாலும்‌ சொல்லி 
முடித்த தாசாது, ஆகவே ஞானசம்பந்தர்‌, “இருந்தவாறு 
என்னே! என்று பொருள்‌ படும்படி, “பெருந்தகை இருதி 
.ததே!” என்று பாடுகிறார்‌. தாம்‌ கண்ட காட்சியும்‌ பெற்ற. 
அ. நுபவமும்‌ இன்னவாறு இருந்தன என்று சொற்களால்‌ 
சொல்லி அளவு .படாமையை எண்ணீயே : இப்படிச்‌ 
சொன்னார்‌... தமிழ்‌ விரகரா௫ய அப்‌ பெருமானுக்கே 
இயம்ப அரிதெனின்‌ ஏனையோர்‌எவ்வாறு சொல்ல இயலும்‌? 

கண்ணின்‌ தல்‌ லஃதுறும்‌ கழுமல வள நகர்ப்‌ 

பெண்ணின்‌ தல்‌ லாளொடும்‌ பெருந்தகை இருந்ததே! - 

[கண்ணில்‌ நல்ல காட்டியே படும்‌ கழுமல வளககரில்‌ பெண்‌ 
களுக்குள்‌  ஈல்லாளாகிய . உமாதேவியோடும்‌ பெருந்தகைமை 
யுடைய இறைவன்‌ இருந்தவாறு என்னே! 


26 'இற்றம்பலம்‌ 


நல்லது. என்பது. செய்யுளை நோக்கி நல்லஃது என்று விரிற்‌- 
ஆனு] வீரித்தல்‌ விகாரம்‌, இருந்ததே: இருந்தது என்னே என்றும்‌ 
பொருளினையுடையது. என்‌ என்பது அவாய்‌ கிலையால்‌ வருவித்து: 
முடி.த்தற்குரியது.] 

* ப அ ட 

பெருந்தகை இன்னவாறு இருந்தான்‌ என்று சொல்ல: 
இயலாவிட்டாலும்‌ அவ்வாறு இருப்பதனால்‌ உண்டாகும்‌ 
பயன்‌ இன்னதென்று தெரியும்‌. அருள்‌ திருமேணி தாங்கி' 
அம்மையுடன்‌ எழுந்தருளி யிருப்பதற்குக்‌ காரணம்‌ அவன்‌ 
ன்னை. யாவரும்‌ எளிதில்‌ வணங்கி நற்பயன்‌ அடைய 
வேண்டும்‌ என்னும்‌ கருணைதான்‌. இறைவனை வணங்கு. 
வதனால்‌ இம்மைப்‌ பயனும்‌ மறுமைப்‌ பயனும்‌ ஓருங்கே 
உண்டாகும்‌. பெண்ணினல்லாளொரடும்‌ அமர்க்திருக்கும்‌ 
'பெருக்தகையை அம்மையும்‌ அப்பனுமாக வணங்குவது! 
அன்பர்கள்‌ இயல்பு. உயிர்களுகீகெல்லாம்‌ எக்காலத்தும்‌ 
எவ்விடத்தும்‌ தொடர்க்து நின்று தனுகரண புவன போகம்‌: 
களை வழங்கெருளும்‌ அம்மையும்‌ அப்பனுமாக இருப்பவர்‌ 
கள்‌. அவர்களே,” அவர்களே அம்மையப்பர்‌ என்பதை. . 
உணர்ந்து கொண்டவர்களுக்கு உலகத்து அருயிர்கள்‌ 
அனைத்தும்‌ அவர்களுடைய மக்கள்‌ என்ற உணர்வு தலைப்‌: 
படும்‌, அந்த உணர்வு முறுக முறுக ஜீவதயையும்‌, பகை. 
யின்மையும்‌, தன்னல மறுப்பும்‌, இயாக புத்தியும்‌ உண்‌ 
டாகும்‌, அதனால்‌ உலகத்து உயிர்கள்‌ இனிது வாழ வகை. 
. உண்டாகும்‌..." எல்லா உயிர்களிடத்தும்‌ தயை உடையராக 
- வாழ்வாரிடம்‌ 'எல்லா உயிரும்‌ அன்பு. செய்யும்‌. அதனால்‌ 
- இம்மையில்‌ யாவரும்‌ போற்ற வாழும்‌ வாழ்வு உண்டாகும்‌. 

அணும்‌. பெண்ணுமாக எழுந்தருளி. யிருக்கும்‌ இறை. 
வன்‌, மனித வாழ்வில்‌ ஆணும்‌ பெண்ணும்‌ ஒன்றி வாழ்ச்து: 
அறம்‌ செய்யும்‌ வகையை நினைப்பூட்டுகிறான்‌. ஆணும்‌ 





* “4 ஐம்மையப்ப ரேஉலகுக்‌ கம்மைய்ப்பர்‌ என்றறிக, அம்மை. 
யப்ப்ர்‌. அப்பரிசே வந்தளிப்பர்‌.”” பதப்‌, 1.) 


இங்கும்‌ அங்கும்‌ 97 


பெண்ணுமாக இல்லறம்‌ நடத்தும்‌ மக்கள்‌ அப்‌ பெரும்‌ 
கையை வணங்கினால்‌ நல்ல வண்ணம்‌ வாழலாம்‌. இனந்‌ 
தோறும்‌ இடையூறின்றி இறைவன்‌. திருவருளால்‌ நல்‌ 
வாழ்வு அமையும்‌. இம்மை வாழ்விலே ஈன்மை உறுவ 
தோடு அம்மையிலும்‌ ஈல்ல கதி உண்டாகும்‌. அதற்குச்‌ 
சிறிதேனும்‌ குறைவு இராது, **இந்த உலகில்‌ இன்‌ 
பங்களைத்‌ துய்தீதான்‌; ஆதலின்‌ மறுமையில்‌ கொஞ்சம்‌ 
குறைவாக இன்பம்‌ அருள்வோம்‌'' என்ற கணக்கு இராது. 
இங்கும்‌ நல்ல வண்ணம்‌ வாழலாம்‌; அங்கும்‌ குறைவிலா 
இன்பம்‌ துய்கீகலாம்‌. 

மண்ணில்‌ நல்‌ லவண்ணம்‌ வாழலாம்‌ வைகலும்‌ 

எண்ணின்‌ நல்‌ லகஇக்கு யாதுமோர்‌ குறைவில்‌. 

[பூவுலகில்‌ நல்லபடி. நாள்தோறும்‌ மல்வாழ்வு வாழலாம்‌. 
ஆராய்ந்து பார்த்தால்‌ மறுமையில்‌ நல்ல கதிக்குச்‌ சிறிதளவும்‌ 
குறைவு இல்லை. 

மண்‌ - நிலவுலகம்‌. நல்ல வண்ணம்‌ வாழ்வது, இடையூறின்றி 
இன்ப வாழ்வு பெறுவது, வைகலும்‌ - நாள்தோறும்‌, வைகலும்‌ 
வாழலாம்‌ என்று கூட்டுக. நல்ல கதி-முத்தி, யாதும்‌ - சிறிதும்‌.] 

ரு 

இறைவனை வழிபடுவோர்‌ பெண்ணைத்‌ துறந்து துறவு: 
பூண்டு உலக வாழ்வில்‌ வரும்‌ இன்பங்ககைா அடையாமல்‌ 
தான்‌ வாழவேண்டும்‌ என்ற நியதி இல்லை. இறைவன்‌ 
பெண்ணினல்லாளோடு ஏழுகதருளி யிருத்தலின்‌ காமும்‌ 
பெண்ணோடும்‌ அறகெறியில்‌ ௮ப்‌ பிரானை வழிபட்டு 
வாழலாம்‌. அந்த வாழ்க்கையில்‌ குறைவு நேராது, நல்ல 
வண்ணம்‌ வாழலாம்‌. வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழலாம்‌. 
இம்மையின்பம்‌ கு றவின்‌றிக்‌ கிடைப்பதோடு மறுமை 
யின்பமும்‌ இடைக்கும்‌.* 





* “இம்மை யேதரும்‌ சோறும்‌ கூறையும்‌ ஏத்த லாம்‌இடர்‌ 
கெடலுமாம்‌, அம்மை யேசிவ லோக மாள்வதற்‌ கியாதும்‌ ஐயற 
வில்லையே.”” (௪.ந்தரர்‌ தேவாரம்‌, திருப்புகலூர்‌.) 


26 -. இற்றம்பலம்‌ 


இவ்வாறு ஆளுடைய பிள்ளையார்‌ உபதேசம்‌ செய்‌ 
அறுர்‌. 

மண்ணில்தல்‌ லவண்ணம்‌ வாழலாம்‌ வைகலும்‌) 

எண்ணின்‌, தல்‌ லகதிக்கு யரதும்‌ஓர்‌ குறைவு இலை; 

கண்ணில்நல்‌ ல.௩துறும்‌ கழுமல வள நகர்ப்‌ 

பெண்ணினல்‌ லாளொடும்‌ பெருந்தகை இருந்ததே! 

[பிரிக்காமல்‌ சொன்னால்‌, *நல்லகதிக்கியாதுமோர்‌ குறை 
விலை” என்று வரும்‌, கி என்பதில்‌ உள்ள இகரம்‌ குற்றியலிகரம்‌. 
பெருச்தகை இருந்தவாறு என்னே! இவனை வழிபட்டால்‌ மண்‌ 
ணில்‌ நல்ல வண்ணம்‌ வாழலாம்‌; நல்ல குதிக்கும்‌ குறைவு இலை,] 


ஞான மலா்‌ 


என்ன அதிசயம்‌! இவ்வளவு பெரிய யானை கையிலே 
ஏதோ தமைக்‌ கொத்தை எடுத்துப்‌ பெருக்குகிறது. பெண்‌ 
யானையென்று தெரிகிறது. கீழே கடக்கும்‌ கல்‌ முதலிய: 
வற்றைப்‌ பொறுக்கி எறிகிறது. எங்கும்‌ நீரைத்‌... 
தெளித்துச்‌ சுத்தம்‌ செய்கிறது. அறிவுடைய மக்கள்‌ கூட 
இவ்வளவு நன்ராக நிலத்தைப்‌ பெருக்கிச்‌ சுத்தஞ்‌ செய்ய: 
மாட்டார்களே 7 


இந்த மடப்பிடி. தன்‌ வலிய கையினால்‌ இவ்வாறு ௮ல 
இடக்‌ சாரணம்‌ என்ன? இதோ பெரிய களிறு வருகிறதே 
காட்டிலே வாழும்‌ யானைகளில்‌ இவ்வளவு பெரியதை எங்‌ 
கும்‌ காணமுடியாது, மனிதர்கள்‌ ஏவாமலே மிக அமைதி 
யாக வருகிறது. ஒரு பெறிய சிவலிங்கம்‌. போன்ற கல்லைக்‌ 
கொணர்ந்து வைக்கிறது. தன்‌ துதிக்கையினால்‌ . நீர்‌ 
கொணர்ந்து அபிஷேகம்‌ செய்கிறது. இலையும்‌ பூவும்‌: 
கொண்டுவந்து அருச்சனை செய்கிறது. இந்தக்‌ களிறும்‌ 
பிடியும்‌ சிவ பூசை செய்ய எங்கே கற்றுக்கொண்டன?' 
தம்‌ மனைவி பூசைக்கு இடம்‌ பண்ண, அங்கே இருந்து சிவ 
பக்தர்‌ ஒருவர்‌ சிவ பூசை செய்வதுபோல்‌ அல்லவா இருக்‌ 
கிறது இந்தக்‌ காட்ட? 


காட்டிலே வாழும்‌ யானை, மதம்‌ பிடிக்கும்‌ யானையாகிய 
இது வழிபடுகிறதற்கு இந்தக்‌ கரியின்‌ இயல்பு காரணமா? 
அல்லது-இந்த இடத்தின்‌ சிறப்புக்காரணமா? இரண்டும்‌: 
இருக்கலாம்‌... இந்த . இடம்‌ சிறப்புடையது என்பதில்‌, 
தடையே இல்லை. : திருக்கானப்பேர்‌ என்னும்‌ தலம்‌ இது... 
இங்குள்ள ஆலயத்தில்‌ அறிவுடைய மக்கள்‌ பூசை புரிகின்‌-. 


430 சிற்றம்பலம்‌ 


௮னர்‌. வெளியே கடகரி வழிபடுகிறது, எங்கும்‌ பக்தியின்‌ 
மணம்‌ வீசுகிறது, 
மானமர்‌ மட்ப்பிடி. வன்கையால்‌ அலைக்‌ 
காரனம்‌ஆர்‌ கட்கரி வழிபடும்‌ கானப்போ, 
[பெருமைமிக்க மென்மையுடைய பிடி தன்‌ வலிய கையினால்‌ 
அல்கிட்டுப்‌ பெருக்க, அவ்விடத்தில்‌ காட்டில்‌ வாழும்‌ மதத்தை 
யுடைய ஆண்‌ யானை இறைவனை எண்ணிப்‌ பூசித்து வழிபடும்‌ 
திருக்கானப்பேர்‌. ப 
மானம்‌ - பெருமை, மா- பெரிய; மிகப்‌ பெரிய என்றபடி. 
அல்கிடுதல்‌ .. பெருக்குதல்‌, கட்கரி - மதத்தையடைய களிறு, 
கடம்‌ - மதம்‌. கானப்பேர்‌ - காளையார்‌ கோயில்‌ என வழங்கும்‌ 
தலம்‌.] 
*ு 


திருஞானசம்பந்தர்‌ பாண்டி. நாட்டில்‌ உள்ள தலங்‌ 
களுக்குச்‌ சென்று வழிபட்டபோது திருக்கானப்‌ பேருக்கும்‌ 
வந்தார்‌. இத்தலம்‌ இப்போது காளையார்‌ கோயில்‌* என 
வழங்குகிறது, இங்கே வந்தபோது தலத்தைப்பற்றிய 
செய்திகளை விசாரித்தார்‌. “இந்திரனுடைய யானையாகிய 
ஐராவதம்‌, ஒரு சாபத்தால்‌ காட்டானையாகி இங்கே வந்து 
பூசித்துத்‌ தன்‌ முன்னை நிலையைப்‌ பெற்றதென்பது தல 
வரலாறு” என்‌ம செய்தியைக்‌ கேள்வியுற்றார்‌. சிறிது கற்‌ 
பனைக்‌ கண்ணைக்கொண்டு பார்தீதார்‌, ஐராவதம்‌ இங்கே 
காட்டானையாக வந்தால்‌, அதனுடைய மனைவியாகிய 


* சுந்தரமூர்த்தி நாயனார்‌ திருச்சுழியலுக்கு வந்திருந்தபோது 
அவருடைய கனவில்‌ இறைவன்‌ கட்டிளங்காகசா போலச்‌ 
தோன்றி, “யாம்‌ இருப்பது கானப்பேர்‌” என்று அருளியமையால்‌ 
இறைவனுக்குக்‌ காளையென ஒரு திருநாமமும்‌, இத்தலத்துக்குக்‌ 
காளையார்‌ கோயில்‌ என்ற திருநாமமும்‌ உண்டாயின (பெரிய 
 ஏராணம்‌, கழறிற்றறிவார்‌, 119, 119); “கண்டு தொழப்பெறுவ 
தென்று கொலோ அடியேன்‌ 'காரர்வயல்‌ ர்‌ படக்‌ 
காளையையே, 5 (சுத்தரர்‌ தேவாரம்‌.) . ல 


ஞான மலர்‌ விம்‌ 


பிடியும்‌ உடன்வருவது இயற்கைதானே ்‌ தேவேந்திர 
னுக்கு வாகனமாகும்‌ புண்ணியமும்‌ அறிவும்‌ உடையறு 
ஐராவதம்‌. அது காட்டானையாக வந்தாலும்‌ அறிவுடன்‌ 
இருப்பது. அதன்பால்‌ ஆராத காதலுடைய பிடியும்‌ உடன்‌ 
வந்திருக்கிறது. இஹைவனைப்‌ பூசித்துச்சாபரீக்கம்பெறலாம்‌ 
என்ற அறிவு பிடிக்கும்‌ களிற்றுக்கும்‌ இருக்கிறது. ஆத 
லால்‌ அந்த அண்‌ யானை, பூசை புரிவதற்கு வேண்டி௰ காரி 
யங்களைப்‌ பிடி செய்துகொடுக்க, அது வழிபடத்‌ தொடங்கு 
கிறது. இசனைத்‌. திருஞானசம்பந்தர்‌ தம்‌ க.௰்பனையாற்‌ 
கண்டு ௮க்‌ காட்சியையே மேலே கண்டவாறு பாடினார்‌.* 


ஸ்‌ 


புராண வரலாற்றை பினைந்து ஞானசம்பந்தப்‌ பெரு 
மான்‌ இப்படிப்‌ பாடினார்‌ என்று கொள்வது ஒருமூறை. 
௮ப்படியின்‌ 0), இத்‌ தலத்தின்‌ சூழ்நிலையில்‌ விலங்குகளும்‌ 
- அன்பர்கள்‌ செய்வது கண்டு தாமும்‌ தம்‌ விலங்கயல்பை 
ஓரளவு நீத்து அன்பர்களைப்போல வழிபடும்‌ என்று கூறிய 
தாகவும்‌ கொள்ளலாம்‌. .விலங்கினங்களும்‌ ஈல்லோர்‌ 
வாழும்‌ இடங்களில்‌ அவர்களுக்குக்‌ குற்றேவல்‌ புரிதலும்‌ 
நிலத்தைப்‌ பெருக்குதல்‌ முதலியவற்றைச்‌ செய்தலும்‌ உண்‌ 
டென்பதைச்‌ சங்க காலத்து நூல்களினால்‌ உணரலாம்‌. 
சங்கப்‌ புலவர்கள்‌ பெரும்பாலும்‌ இயற்கையிலே நிகழும்‌ 
நிகழ்ச்சிகளை உள்ளது உள்ளவாே கூறும்‌ இயல்புடைய 
வர்கள்‌. சூழ்நிலையின்‌ சிறப்பால்‌ விலங்குகள்‌ மக்கள்‌ செய்‌ 
யும்‌ செயல்களைச்‌ செய்வது இயற்கைக்கு முரணானது 

* இந்தத்‌ திருப்பதிகத்தின்‌ முதற்‌ பாசுரம்திலும்‌ இச்‌ செய்தி 
வருகிறது: “மிடியெலாம்‌ மின்செலப்‌ பெருங்கைமா மலர்தழீஇ, 
'விடியலே தடம்மூழ்குி விதிமிஞல்‌ வழிபடும்‌, கடியுலாம்‌ பூம்‌ 
பொழிற்‌ கானப்பேர்‌ அண்ணல்கின்‌, அடியலால்‌ ௮டைசகரண்‌ 
உடையரோ அடியரே!'' ஐராவதத்துக்குப்‌ பல பிடிகள்‌ உண்டு. 


92 .. இற்றம்பலம்‌, 


“நஞ்ஞஜை ஆலும்‌ மரம்பயில்‌ இறும்பின்‌ 
கலைபாய்ந்து உதிர்த்த மலர்வீழ்‌ புறவின்‌ 
மந்தி சிக்கும்‌ மாஞ்சு முன்றில்‌ 
செந்‌$ீப்‌ பேணிய முனிவர்‌ வெண்கோட்டுக்‌ 
களிறுதரு விறகின்‌ வேட்கும்‌ 
ஒளிநிலல்‌ கருவிய மலை” * 
என்பது பெரும்பாணுற்றுப்படை... ப 
மந்தியும்‌ களிறும்‌ தீவேட்கும்‌ முனிவர்களுக்கு ஆவன 
புரிதலைக்‌ கடியலூர்‌]1உருத் இரங்‌ கண்ணனார்‌ என்னும்‌ புலவர்‌ 
இவ்வாறு பாடுகருர்‌. இதற்கு உரை எழுதிய நச்சிலுர்க்‌ 
கினியர்‌, “மந்தி சீத்தலும்‌ மா துஞ்சலும்‌ களிறு விறகு 
தருதலும்‌ இருடிகளாணையால்‌ நிகழ்ந்தனவென்று உணர்க” 
என்று இங்கே காரணத்தைப்‌ புலப்படுத்‌ தினர்‌. 
ஈகாரன யானை தந்த விறஒற்‌ 
. கடுச்தெறற்‌ செந்தீ வேட்டு” 1 
என்பது மாற்பித்தியார்‌ என்பவர்‌ பாடி.யது. இதன்‌ உரை 
யாசிரியர்‌, “சான யானை தந்த. விறகென்றது இவன்‌ தவ 
மிகுதியான்‌ அதுவும்‌ ஏவல்‌ செய்தல்‌' என்று எழுதினார்‌. 
. - ஏனவே மானமா மடப்பிடி வன்கையால்‌ அலகஇிடுத 
லும்‌, கானமார்‌ கடகரி வழிபடுதலும்‌ இயற்கைக்கு முரண்‌ 
பாடான செயல்‌ அல்ல. பண்டைப்‌ புலவர்களும்‌ இத்‌ 
தகைய காட்சிகளைப்‌ பாடியிருப்பதனால்‌ இது புலனாகிறது: 


.. * மயில்கள்‌ ஆரவாரிக்கும்‌ மரம்‌ நெருக்கிய இளமரக்‌ காட்‌ ... 
“டையும்‌, குரக்குகள்‌ பாய்ந்து உதிர்த்த மலர்கள்‌ சிந்தின காட்டினை . 

யும்‌ உடையதும்‌, மந்திகள்‌ குப்பையைப்‌ பெருக்கும்‌ மூன்னிடத்தில்‌ 

. தீயைப்‌ போற்றும்‌ முனிவர்‌ 'வெள்ளிய. தந்தத்தையுடைய களிறு 

- கொணர்ந்து தரும்‌ விறகினால்‌ வேள்வி புரிவதற்கிடமாகியதும்‌ 

விளங்கும்‌ அருவியை. 'உடையதுமாகிய மலை' என்பது... இதன்‌ 

பொருள்‌... ல ரல 
க பூறதாஜாறு, 21 : 5-6. 





(ஞான மலர்‌ 09 


வேறு ஒரு வகையிலும்‌ இந்தப்‌ பாட்டுக்குப்‌ பொருள்‌ 

கொள்ள வழி உண்டு. பெரியோர்கள்‌ சில செய்திகளைக்‌ 
குறிப்பு வகையால்‌ கூறுவது வழக்கம்‌, மனத்தை வண்டாக 
வைத்து வண்டைப்‌ பார்த்துச்‌ சொல்லுவதுபோல ந்னத்‌ 
இக்கு அறிவுரை : கூறுவார்கள்‌. . மனத்தைக்‌ குரங்காக 
வைத்துப்‌ பேசுவார்கள்‌. மக்கள்‌ செய்யும்‌ செயலை விலங்கு 
களின்மேல்‌ வைத்துச்‌ சொல்வார்கள்‌. 

காதலைப்பற்றிப்‌ பலபடியாக விரித்துரைக்கும்‌ சங்கப்‌ 
பாடல்களில்‌ மக்களிடையே நிகழும்‌ காதல்‌ நிகழ்ச்சிகளைப்‌ 
பல்வேறு வகையிலே புலவர்கள்‌ பாடி யிருக்கிறார்கள்‌. 
அன்றியும்‌ விலங்கினங்களும்‌ பறவைகளும்‌ காதல்‌ செய்யும்‌ 
காட்சிகளையும்‌ எடுத்துச்‌ சொல்வார்கள்‌... அந்தப்‌ பாடற்‌ 
பகுதிகளுக்கு உள்ளுறை ஒன்‌.று இருக்கும்‌. விலங்கினம்‌ . 
'களின்மேல்‌ ஏற்றிச்‌ சொன்னாலும்‌ காதலன்‌ காதலியர்‌ 
,செய்கையைக்‌ குறிக்கும்‌ உட்கருத்து ஒன்று. அதனாற்‌ 
- பூலப்படும்‌, இறைச்சி யென்றும்‌ உள்ளுறை வரதம்‌ 
இக்தக்‌ கு.றிப்புநெறி இரண்டு வகைப்படும்‌. 

அந்த முறையில்‌ பக்தித்‌ தமிழிலும்‌ உள்ளுறை 
அமையும்ப.டு- பாடும்‌ வழக்கம்‌ உண்டு. 

இங்கே சம்பந்தப்‌ பெருமான்‌, மடப்பிடி 'அலூடக்‌ 
களிறு வழிபடுவதாக அமைந்த காட்சிக்கும்‌ உள்ளுறை 
்‌. சாணலாம்‌. யானையை ஆண்வத்துக்கு  அ௮றிகுறியாகச்‌ 
சொல்வது வழக்கம்‌.  மதத்தினாற்‌ கிறப்பது யானை; மதம்‌, 
செருக்கு, அணவம்‌ எல்லாம்‌ ஜன்றுக்கு ஒன்று இனமான 
வையே. :.. செருக்கு மிக்க. மனிதன்‌ யாருக்கும்‌ தலைவணங்‌ 
காமல்‌ தருக்குற்றுத்‌ . திரிவான்‌. அப்படி உள்ளவனை 
மதயானை என்று சொல்லலாம்‌. பிற இடங்களில்‌ செருக்கு ' 
மிகுதியால்‌ தலைவணங்காமல்‌ நடந்து, தனக்கு ஏற்பத்‌ 
தருக்கி நிற்கும்‌ மனைவியுடன்‌ வாழும்‌ மனிதனும்‌ திருக்‌ 
கானப்‌ பேருக்கு வதால்‌ இறைவன்‌. திருவருளால்‌ தன்‌ 

சிற்‌. 8 


94 சிற்றம்பலம்‌ 


செருக்கு ஒழிந்து வழிபடுகிறான்‌; அவன்‌ செய்யும்‌ வமி 
பாட்டுக்கு அவன்‌ : மனையாட்டி துணைபுரிகிறாள்‌. முன்பு 
செருக்குடையவர்கள்‌ இப்போது செருக்கழிஈ்து இறைவனை 
வழிபடும்‌ காட்சியையே குறிப்பு வகையால்‌ மடப்பிடி.யின்‌ 
மேலும்‌ கடகரியின்‌ மேலும்‌ வைத்துத்‌. திருஞானசம்பந்தப்‌ 
பெருமான்‌ பாடினர்‌ என்று பரதம்‌ பொருத்தமாக 
இருக்கும்‌. 
3 


இவ்வாறு அமைந்துள்ள திருக்கானப்பேருக்கு ௮ன்‌ 
பர்கள்‌. செல்கிறார்கள்‌); வழிபடுகிரூர்கள்‌. அவர்கள்‌ 
பெறும்‌ பயன்‌ கண்கூடாக இருக்கிறது. குறைபாடுகள்‌ 
நிறைந்தது உடம்பு) நினைத்த காரியங்களை நினைத்தபடியே 
செய்ய அது இடம்‌ கொடுப்பதில்லை. ஊனம்‌ ஆம்‌ உடம்பு 
இது, ஆயினும்‌ இதை வைத்துக்‌ கொண்டுதான்‌ நாம்‌ கரை 
யேறவேண்டும்‌, இதற்கும்‌ பிணி வந்துவிட்டால்‌ ஒன்றுமே 
செய்ய முடியாது. திருக்சானப்‌ பேருக்கு. வருக அடியார்‌ 
கள்‌ தம்பால்‌ உறுகின்ற பிணிகளெல்லாம்‌ நீங்க, மேன்‌ 
மேலும்‌ அன்பிற்‌ சிறந்து விளங்குகிரார்கள்‌. ப 

யார்‌ போனாலும்‌ தமக்கு உறுபிணியைப்‌ போக்இிக்‌ 
கொள்ள முடியுமா? அது நடவாது, போகிற முறையிலே 
போனால்தான்‌ பயன்‌ உண்டாகும்‌. கிணற்றில்‌ நீர்‌ இருக்‌ 
இற து. அதன்‌ அருகில்‌ போய்‌ கின்று எட்டிப்‌ பார்த்தால்‌ 
நீர்‌ ஈம்‌ வாயில்‌ வந்து. விழுந்துவிடுமா? கஇணழ்றிலிருந்து 
நீரைக்‌ குடத்தினாலோ செம்பினாலோ . இழுக்கவேண்டும்‌, 
இருக்கானப்பேருக்குச்‌ சென்று உறுபிணி கெடவேண்டும்‌ 
என்ற விருப்பம்‌ இருந்தால்‌, . ௮ங்கே ஈண்ணுவதற்குமுன்‌ 
ஓன்று செய்யவேண்டும்‌, யானைகூடத்‌ தன்‌ பிடியைக்‌ 
கொண்டு முன்னாலே அலகிடச்‌ செய்து அப்பால்‌ வந்து 
வழிபடும்‌ இடம்‌ ௮து,. ஆகவே நாமும்‌ முன்னால்‌ வனர 
கருவிகளைச்‌ கைக்கொள்ள வேண்டும்‌, 


ஞான மலர்‌ 90 


இறைவனை ஈணுகுவார்‌ அவனை வழிபடுவதற்கு மல 
ரைச்‌ கொண்டு செல்வது வழக்கம்‌. வெறும்‌ மலர்களைக்‌ 
கொண்டு (போய்ப்‌ பூசிதீதால்‌ போதாது. இறைவனிடம்‌ 
உண்மையான அன்புவைத்துப்‌ பூசிக்கவேண்டும்‌. கையிலே 
உள்ள மலர்‌ வெறும்‌ அடையாள மாத்திரமாக இருப்பது 
தான்‌. மனம்‌ பொருந்திப்‌ பூசிக்கும்‌ பூசைக்குத்தான்‌ பயன்‌ 
உண்டு, மனம்‌ பொருந்த வேண்டுமானால்‌, இடமைவனே 
நமக்கு எல்லாம்‌ தருபவன்‌ என்‌. ஞானம்‌ வேண்டும்‌. 


மனம்‌ என்பது ஒரு மலர்க்கொடி. அதில்‌ மணமற்ற 
மலரும்‌ பூக்கும்‌; மணமுள்ள மலரும்‌ மலரும்‌. பக்தி, 
ஞானம்‌, வைராக்கியம்‌, கருணை என்பவை போன்ற மலர்‌ 
களும்‌ ௮ர்த மனத்தில்‌ மலரும்‌ மலர்‌. நல்ல மலர்கள்‌ மலர்‌ 
இன்ற மனத்தோடு சென்றுல்தான்‌ இறைவன்‌ அருள்‌ 
கிடைக்கும்‌. திருக்கானப்பேர்‌ இறைவன்‌ இந்த உடம்‌ 
பைத்‌ தரும்‌ பிறவி கோயையே போக்குபவன்‌ என்ற 
ஞானம்‌ வேண்டும்‌. பிறவிப்‌ பெரு கோயையே நீக்கும்‌ 
இறைவன்‌ ஊனமாம்‌ உடம்பினில்‌ உறுபிணி கெடும்படி செய்‌ 
வான்‌ என்ற அறிவுவேண்டும்‌, இந்த ஞானமாகிய பெறிய 
மலர்‌ மனத்திலே பூத்தால்‌ ௮ந்த மலரோடு செல்லுவாருக்கு 
நிச்சயமாக ஈற்பயன்‌ உண்டாகும்‌. 

ஊனமாம்‌ உடம்பினில்‌ உறுபிணி கெடஎண்ணின்‌ 

ஞானமாம்‌ மலர்கொடு நணுகுதல்‌ நன்மையே, ' 

[குறைகள்‌ கிரம்மிய உடம்பினில்‌ அடைகின்ற கோய்கள்‌ 
கெடும்படி நினைத்தால்‌, அவ்வாறு நினைப்பவர்கள்‌ ஞானமாகிய 
. மலரைக்‌ கொண்டு (கானப்பேரை) அடைதல்‌ நன்மையாகும்‌. 

ஊனம்‌ - குறை; ஊன்‌ எண்பது அம்நுரி சாரியை பெற்றது 
என்று கொண்டு, “ஊன்‌ குவையாகிய உடம்பு” என்றும்‌ பொருள்‌ 
கொள்ளலாம்‌, உறுமிணி . அடையும்‌ கோய்‌; மிக்க நோய்‌ என்றும்‌ 
சொல்லலாம்‌. ஞானம்‌ ஆம்‌ மலர்‌; ஞானமாகிய மாமலர்‌ என்‌ 
றும்‌ கொள்ளலாம்‌; மனத்திலே தோன்றுவனவற்றுள்‌ சிறந்ததா 


20 சிற்றம்பலம்‌ 


தலிண்‌ மாமலர்‌ என்று. சொல்வதும்‌ பொருந்தும்‌, ஈணுகுதல்‌ - 
அடைதல்‌, கானப்பேர்‌ ஈணுகுதல்‌ என்று கூட்ட வேண்டும்‌. 
கானப்பேர்‌ நணுகுதல்‌ என்று 'சொன்னாலும்‌ ௮ங்கு எழுந்தருளி 
யுள்ள இறைவன்பாற்‌ சென்று வழிபடுவதையே நினைந்தார்‌. மலர்‌ 
சகட செல்லுதல்‌ வழிபாட்டிற்காகத்தானே?] 

களிறு மலர்‌ கொண்டு சென்று பூசிக்கும்‌ இடத்தில்‌ 
ஆற.றிவுடைய. மனிதன்‌ அந்த யானையைப்போல வெறும்‌ 
மலரை மாத்திரம்‌ கொண்டு சென்றால்‌ போதுமா? தங்கள்‌ 
தங்கள்‌ தகுதிக்கு ஏற்ப வமிபடுவதுதான்‌ முறை, ஆகவே 
அறிவுடைய மனிதன்‌ தன்‌ அறிவுச்‌ சிறப்புக்கு ஏ.ற்ப மற்ற 
மலர்களோடு ஞானமென்னும்‌ மலரையும்‌ கொண்டுசெல்ல 
வேண்டும்‌. உடம்பில்‌ ஊனம்‌ இருந்தாலும்‌ உள்ளத்தில்‌ 
ஞானம்‌ இருக்கலாம்‌. இறைவன்‌ உடம்பு : ஊனத்தைப்‌ 
பாராமல்‌ ஞானத்தைத்தான்‌ பார்த்து அருள்‌ புரிவான்‌. 
அவனை வணங்கினால்‌ இம்மையிலே கைமேற்‌ பயன்‌ பெற 
லாம்‌; உறுபிணி கெட நன்மை பெற்று வாழலாம்‌. 


... சம்பந்தப்‌ பெருமான்‌ பல இடங்களில்‌ இறைவன்பால்‌ 
அன்பு செய்வாருக்கு இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ இன்பம்‌ 
கிடைக்கும்‌ என்பதை வற்புறுத்துவார்‌. இந்தப்‌ பாசுரத்‌ 
தில்‌ இம்மை வாழ்வில்‌ இன்பம்‌ பெறுதலைத்‌ தனியே எடுத்‌ 
துச்‌ சொன்னார்‌. உலகத்தில்‌ ஈன்மையடன்‌ வாழ்வதற்கும்‌ 
இறைவனுடைய அன்பு பயன்‌ படும்‌ என்னும்‌ உண்மையை 
இதனால்‌ தெரிந்து கொள்கிறோம்‌. 

ப மானமா” மட்ப்பிடி. வன்கையால்‌ அலைக்‌ 
கானமார்‌ கட்கரி வழிபடும்‌ கானப்போ்‌ 
ஊனமாம்‌ உடம்பினில்‌ உறுபிணி கெடஎண்ணின்‌ 
- ஞானமா மலர்கொடு நணுகுதல்‌ நன்மையே. 


அ றறுங்கள 
மதுரைக்கு வ...க்கே உள்ளது திருவேடகம்‌ என்னும்‌ 
இருத்தலம்‌. வையைக்‌ கரையில்‌ அமைந்திருப்பது அது. இரு 
ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார்‌ சமணரோடு .வாதுசெய்த 
போது, “வாழ்ச  வந்தணர்‌'” என்று தொடங்கும்‌ திருப்‌ 
பாசுரத்தை எழுதியிட்ட ஏடு வையையில்‌ எ இரேறிச்‌ சென்‌ 
றது. அதனைத்‌ தொடர்ந்து பாண்டியனுக்கு மர்திறியாக 
இருந்த. குலச்சிறையார்‌ குதிரையின்மீது ஏறிச்‌ சென்ருர்‌. 
அப்போது சம்பந்தர்‌, “வன்னியும்‌ மத்தமும்‌” என்று 
தொடங்கும்‌ இருப்பதிகத்தைப்‌ பாடியருள, . ஆற்றிலே 
சென்ற ஏடு இந்தத்‌ தலத்துக்கு அருகில்‌ ஓதுங்யெது. 
அதனைக்‌ குலச்சிறையார்‌ எடுத்து வந்து . யாவருக்கும்‌ 
காட்டினார்‌. ஏடு சென்று அணைந்ததாதலின்‌ ஏடகம்‌ 
ஆயிற்று. இந்தத்‌ தலப்பதிகத்தின்‌ இருக்கடைச்‌ காப்பில்‌, 
கோடுச ந்‌ தனம்‌அ௫ல்‌ கொண்டிழி வைகைதீர்‌ 
ஏடுசென்‌ மண தரும்‌ எடகத்‌ தொருவளை 
நாடுதென்‌ புகலியுள்‌ ஞானசம்‌ பந்தன 
பரடல்பத இவைவல்லார்க்கு இல்லையாம்‌ பாவமே- 
என்று ஆளுடைய பிள்ளையார்‌ பாடுகஇிருர்‌, 
இப்‌ பதிகத்தின்‌ ஏழாம்‌ பாடல்‌ இப்போது கிடைக்க 
வில்லை. இங்கே விளக்கத்துக்கு வருவது ஆரும்‌ பாடல்‌. 
ப திருவேடகம்‌ வையை யாற்றின்‌ கரையில்‌ இருப்பது 
ஆதலால்‌ நீர்வளமும்‌ நிலவளமும்‌ நிரம்பியது. ஆற்றினால்‌ 
அழகுபெற்ற இந்தத்‌ திருப்பதிக்கு வேறு அழகுகளும்‌ 


86 சிற்றம்பலம்‌ 


உண்டு. எடகத்தில்‌ அழகய பொய்கைகள்‌ இருக்கன்‌ றன. 
நீர்‌ நிரம்பிய பொய்கைகள்‌ ௮வை. அங்கங்கே பூம்பொழில்‌ 
கள்‌ வானளாவ ஓங்கி வளர்கின்றன. மலர்களில்‌ ஓவ்வொரு 
பருவத்திலும்‌ மலர்பவை உண்டு. அப்படியே ஓவ்வொரு 
போதிலும்‌ மலர்வன உண்டு, இந்தப்‌ பொழில்களில்‌ எல்லா 
வகையான மரஞ்‌ செடி. கொடிகளும்‌ இருப்பதனால்‌ எந்தப்‌ 
பருவமானாலும்‌ எந்த நேரமானாலும்‌ அப்போது மலருகன்‌ ற 
புது மலர்கள்‌ பல அங்கே இருக்கின்றன. எனவே புதிய 
மலர்களை எப்போதும்‌ அந்தப்‌ பொழிலில்‌ காணலாம்‌. 


தென்றற்‌ காற்று வீசும்போது பொய்கையில்‌ வீசித்‌ 
தண்மை அளாவி வரும்‌. ௮ப்‌ பொய்கையில்‌ மலர்ந்த மலர்‌ 
களின்மேல்‌ வீசிவரும்‌. பொழிலிலே புகுந்து வரும்‌. ௮ங்கே 
மலர்ந்த புது மலர்களிலே அணைந்து வரும்‌. இயல்பாகவே 
மென்மையை உடைய தென்றல்‌, பொய்கையிலும்‌ பொழிலி 
லும்‌ பூக்களிலும்‌ புகுந்து வருதலால்‌ தண்மையும்‌ மணமும்‌ 
பெற்று மெல்ல வீசுகிறது. அப்படி. வீசு இடம்‌ ஏடகம்‌. 
வைகையின்‌ வடகரை மருவியது அத்தலம்‌. 


*ு 


திருவேசடத்திலே எழுந்தருளியிருக்கிறான்‌ இறைவன்‌- 
நமக்கு ஏதேனும்‌ துன்பம்‌ வரும்போது அது சிறிதானால்‌ 
பொறுத்துக்கொள்கிறோம்‌; பெரிதானால்‌ வருந்துகிறோம்‌. 
அதன்‌ அளவு மிகுதியாக ஆக நம்முடைய வருத்தமும்‌ . 
அதிகமாகிறது. வருத்தம்‌ மிகுதி க ஆக அதை வெளிப்‌ 
படுத்தும்‌ வகையும்‌ மிகுதியா௫றது. முகம்‌ சிணுங்குகிறோம்‌. 
பிறகு உடம்பு துடிக்கிறது. அப்பால்‌ மூணுமுணுக்‌ 
இரோம்‌. பின்பு அழுகிறோம்‌. அதற்குமேல்‌ அர்றுகிறோம்‌. 
அந்தத்‌ துன்பத்தை யாராவது நீக்குவார்‌ என்ற எண்ணம்‌ 
உண்டானால்‌ அவரிடம்‌ போய்‌ அர.ற்றுகிறோம்‌;அவர்‌ காலில்‌ 
விழுந்து அரற்றுகிறோம்‌. 


அரற்றுப்கள்‌ 99. 


உலகில்‌ மக்கள்‌ தமக்கு அல்லல்‌ உண்டாகும்‌ காலத்‌ 
இல்‌ மற்ற மக்களை காடிப்‌ பரிதவித்துக்‌ கெஞ்சி உள்ளம்‌ 
நைந்து புலம்பி முறையிடும்‌ வகைக்கு ஒர்‌ எல்லை இல்லை. 
ஏழை பணக்காரன்‌ காலில்‌ விழுகிருன்‌. கோயாளி வைத்‌ 
இயன்‌ காலில்‌ விழுகிறான்‌. பலமற்றவன்‌ பலசாலி காலில்‌ 
விழுகிறான்‌. பணக்காரன்‌ மருத்துவனாக இருப்பதில்லை; 
பலசாலியாசவும்‌ இருப்பதில்லை. அதனால்‌ பணக்காரனே 
மருத்துவன்‌ காலிலும்‌ பலசரலி காலிலும்‌ அறிவுடையோன்‌ 
காலிலும்‌ விழும்‌ காலம்‌ உண்டு. 

எல்லாகீ குறைகள்£யும்‌ போக்கும்‌ மனிதன்‌ யாரும்‌ 
இல்லை. சில குறைகளைப்‌ போக்கும்‌ மனிதர்கள்‌ கூடத்‌ 
தம்முடைய ஆழ்‌.௰லால்‌ போக்குவதில்லை. இறைவன்‌ இரு. 
வருள்‌ இயக்குவதால்தான்‌ அவ்வாறு செய்கிறார்கள்‌... எல்‌ 
லாப்‌ பணக்காரரும்‌ ஏழைகளுக்கு உதவி செய்கிற தில்லை. 
இறைவன்‌ திருவருள்‌ எங்கே இருக்கிறதோ அங்கே 
தான்‌ எகை இருக்கிறது. மருத்துவன்‌ தன்பால்‌ வரும்‌ 
எல்லா கோயாளிகளின்‌ நோய்களையும்‌ தீர்த்துவிட 
முடிகிற தில்லை. ௮வனால்‌ தீர்க்க முடியாத வலிய பிணிகளும்‌ 
உண்டு. மக்களால்‌ துன்பம்‌ நீங்குமென்பது உறுதியானால்‌ 
எல்லாத்‌ துன்பங்களும்‌ அல்லவா நீங்கவேண்டும்‌? நம்‌ 
முடைய கண்ணுக்குத்‌ தெரியாமல்‌, ௮ங்கங்கே இறைவன்‌ 
திருவருள்‌ இருந்து இயக்குகிறது. மக்கள்‌ அந்தத்‌ திருவரு 
ளின்‌ கருவிகளாக இருந்து உதவி புரிகிறார்கள்‌: 

ஆதலின்‌ துன்பங்களை நீக்கும்‌ மூல உபகாறரியாக இருக்‌ 
கிறவன்‌ இறைவன்தான்‌. அவனிடத்தில்‌ நேரே போய்க்‌ 
காலில்‌ விழுநீதால்‌ ௮வன்‌ அருள்‌ சுரந்து நல்லது செய்வான்‌; 

சாது ஓருவன்‌ தன்னைத்‌ தேடி. வருகிறவர்களை: வர 
வேற்று உபசரிப்பது. வழக்கம்‌. அவர்களுக்கு ஏற்றபடி 
உபசாரம்‌ செய்யப்‌ பொருள்‌ இல்லாமையால்‌ . அரசனிடம்‌ 
போய்ப்‌ பொருள்‌ கேட்டு வாங்கி வரலாம்‌ என்று போனான்‌, 


கீடு ஒற்றம்பலம்‌. 


அவன்‌ போனபொழுது அரசன்‌ ஆண்டவனைத்‌ தொழுது 
கொண்டிருந்தான்‌) “தடவுளே! நான்‌ ஏழை. நீ திருவருள்‌ 
பாவித்து எனக்கு வேண்டிய செல்வத்தைக்‌ கொடு'' என்று. 
- அரசன்‌ பிரார்த்தனை செய்துகொண்டிருந்தான்‌. அநீதப்‌ 
பிரார்த்தனை சாதுவின்‌ காதில்‌ விழுந்தது. இது என்ன 
ஆச்சரியமாக இருக்கிறது! ஈமக்குத்தான்‌. பணம்‌ இல்லை. 
இவனிடம்‌ யா௫ிக்கலாமென்று வந்தால்‌ இவனும்‌ பிச்சைக்‌ 
காரனாக அல்லவா இருக்கிறான்‌? இவனும்‌ ஆண்டவனிடதீ 
இல்‌ யாசகம்‌ செய்துதானே பொருள்‌ பெற்று மற்றவர்‌ 
களுக்குத்‌ தருகிறான்‌? அந்தப்‌ பொருளை இவனிடம்‌ பெறு 
வதைவிட கேரே அந்த ஆண்டவன்‌ காவில்‌ வீழுந்தே பெற 
லாமே' என்று அவன்‌ எண்ணம்‌ ஓடுயது- அத ஒன்றும்‌ 
கேட்காமல்‌ போய்விட்டான்‌. 


இராமகிருஷ்ண பரமஹம்சர்‌ இக்தக்‌ கதையைச்‌ சொல்‌ 
ஒருர்‌. - இறைவனே எல்லாவற்றிற்கும்‌ மூல காரணம்‌ 
என்று உறுதியாக நஈம்பினவர்கள்‌ அவனிடம்‌ தம்‌ குறை 
களை முறையிட்டால்‌ நன்மை உண்டாகும்‌. மக்களை ஈம்பிக்‌ 
காவில்‌ வீழுவதைவிடக்‌ கடவுள்‌ காலில்‌ விழுந்து .அரற்று 
வது ஈல்லது. கடவுளை நம்பினோர்‌ கைவிடப்படார்‌. 


... நிங்கள்‌ உங்கள்‌ வெம்மையான வலிய பிணி கெட 
வேண்டுமானால்‌ ஏடகத்து ஐயனிடம்‌ சென்று அவன்‌ காலில்‌ 
ப விமுச்து அரற்றுங்கள்‌, உங்கள்‌ பிணி கெடுவது மாத்திர 
மன்று) மக்களால்‌ கிடைத்தற்கரிய பெரிய: ஊதியம்‌ ஓன்‌ 
னும்‌ இடைக்கும்‌; மோட்சம்‌ எளிதிலே கிடைக்கும்‌” என்று 
ர்‌ பிள்ளையார்‌ உபதேசம்‌ செய்‌லருர்‌. - 


பொய்கைஇன்‌ பொழில்‌உறு புதுமலர்த தென்‌ றல்‌ஆர்‌ 
வைகைகின்‌ வடகரை மருவிய ஏடகத்து 
. ஐயனை அடிபணிந்து அரற்றுமின்‌) அடாதரும்‌ 
வெய்யவன்‌. பிணிகெட,.வீடெளிது ஆகுமே, 


அரற்றுக்கள்‌ 41 


[பொய்கையிலும்‌ இனிய பொழிவிலும்‌ அவ்விரண்டினிலும்‌ 
உற்ற புதிய மலர்களிலும்‌ புகுந்து வரும்‌ தென்றல்‌ நிரம்பி 
யதும்‌, வைகை யாற்றின்‌ வடகரையில்‌ மருவியது மாகிய 
இ௫ுவேடகத்தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ சிவபெருமானைத்‌ திருவடிக்‌ 
சண்‌ வீழ்ந்து பணிந்து உங்கள்‌ குறைகளைச்‌ சொல்லிக்‌ கதறுங்கள்‌; 
அவ்வாறு செய்தால்‌ உங்கள்பால்‌ மேன்மேல்‌ வந்து தாக்குகின்ற 
வெய்யன வாகிய வலிய நோய்கள்‌ கெட, (இவ்வாழ்விலே இன்பம்‌ 
பெறுவ தோடன்றி மறுமையில்‌) வீடு எளிதாகக்‌ கிடைக்கும்‌. 


பொய்கை - மானிடர்‌ ஆக்காத நீர்நிலை, . பொய்கையிலும்‌ 
டொழிலிலும்‌ புதுமலரினும்‌ சார்ந்துவந்த 6 தென்றல்‌, ஆர்‌-நிரம்பிய, 
தென்றலார்‌ ஏட்கம்‌, மருவிய ஏடகம்‌ என்று கூட்டுக, அடர்தரும்‌ - 
மோதும்‌. வெய்ய பிணி, வன்பிணி. இம்மையில்‌ துன்‌ பந்தரும்‌. உடல்‌ 
நோய்களும்‌ மறுமையில்‌ துன்பந்தரும்‌ காமம்‌ முதலிய மனநோய்‌ 
களும்‌ தர்வ.தனால்‌ இம்மையில்‌ அமம்‌ பொருள்‌ இன்பமும்‌ மறுமை 
மில்‌ வீடும்‌ எளிதிற்‌ கடைக்கும்‌ என்றபடி, வீடு எளிது ஆகும்‌ - 
க மூபன்று ட விடு டபபக்கு 'எளியதாடவிடும்‌,] 


% 
இறைவனுடைய திருப்பதி, ஆற்‌ றங்கரையில்‌ பொய்‌ 
கையும்‌ பொழிலும்‌ சூழத்‌ தென்றல்‌ வீச இருப்பதால்‌ 
அந்தச்‌ சூழ்நிலையே கோயை நீக்கும்‌ வகையில்‌ அமைதந்திருக்‌ 


இது. அதற்குமேல்‌ இறைவன்‌ அருளும்‌ கிடைக்குமாயின்‌ 
வன்பிணியும்‌ கெடும்‌) வீடும்‌ எளிதாகும்‌, 


இணையடி 


குறிஞ்சி நிலம்‌; அதிலும்‌ மலையடிவாரம்‌. அங்கே 
அழகிய திருக்கோயில்‌; அதன்‌€ழ்‌ அழகிய ஆறு. எல்லாம்‌ 
சேர்ந்து பார்க்கும்போது எத்தனை அழகிய காட்சியைத்‌ . 
தீருகன்‌ றன! மலையே அழகு, இறைவன்‌ இயற்கையிலே : 
படைத்த அழகெலாம்‌ ஒருங்கே திரண்ட இடம்‌ அது. 
- மேகம்‌ வந்து தங்கி மழை பொழிவதும்‌, பிற இடங்களெல்‌ : 
லாம்‌ வறண்டு போனாலும்‌ அந்த மழையால்‌ வளம்‌ பெற்று 
விளங்குவதும்‌ மலை அல்லவா? 

காளத்தி மலை மிகப்‌ பெரிய மலை அன்று) ஆனாலும்‌. 
அழகிய மலை, அதன்‌ அடியில்தான்‌ திருக்காளத்தி நாதர்‌ : 
கோயில்‌ இருக்கிறது. மலையின்மேல்‌ மலைக்‌ கொழுந்தாக : 
எழுக்தருளியிருக்கும்‌ சிவபெருமானுக்குத்‌ தம்‌ கண்ணை 
இடந்து அப்பிய கண்ணப்பர்‌ பெருமை பல நூல்களில்‌: . 
பரவியிருக்கிறது. ப ட்‌ 

கோயில்‌ பொன்முகலிகீ கரையிலே விள.ங்குகிறது. 
சுவர்ணமுக என்று வடமொழியில்‌ ௮ந்த ஆற்றின்‌ பெயரை 
வழங்குகிறார்கள்‌. பொன்னை முகந்துகொண்டு வருவதனால்‌ : 
பொன்முகலி என்று பெயர்‌ வந்தது போலும்‌/ அந்தப்‌ 
பெயர்‌ முகலி என்றும்‌ சுருக்கமாக வழங்கும்‌. பொன்‌ 
மூகலியின்‌ கரையினில்‌ சிவபிரான்‌ உமாதேவியாரோடும்‌ 
எழுந்தருளி யிருக்கிறான்‌. 

நல்ல மழை பெய்து பொன்‌ முகலியில்‌ வெள்ளம்‌ : 
வரும்போது பார்த்தால்‌ எவ்வளவோ அழகாக இருக்கும்‌. : 
அந்த அழகில்‌ கண்ணுடையவரெல்லாம்‌ சொக்கி நிற்பார்‌ 
கள்‌. கவிக்‌ கண்ணுடையவர்களோ அந்த வெள்ளத்தின்‌ : 
ஓட்டத்தோடு தம்மிடம்‌ கவிதை யூற்றும்‌. பெருக: நிற்‌. 


இணையடி 85 


பார்கள்‌. சம்பந்தப்‌ பெருமான்‌ கவிக்‌ கண்ணோடு பொன்‌ 
முகலியைக்‌ கண்டார்‌. 

மலைப்‌ பகுதிகளிலிருந்து வரும்‌ ஆறுதலின்‌ மலைமேல்‌ 
வளரும்‌ மரங்களை வேர்‌ பறித்து அடித்துக்‌ கொண்டு 
வருகிறது. சந்தன மரத்தை உந்தி வருகிறது. மிகவும்‌ 
அரிதாகக்‌ காணப்படும்‌ ௮௫ூலை அகழ்ந்துகொண்டு வரு 
தஇிறது. சாதி மரத்தைப்‌ பறித்துக்‌ கொண்டு வருகிறது; 
இதன்‌ காயைத்தான்‌ நாம்‌ சாதிக்காய்‌ என்று சொல்லு 
கிறோம்‌. நாம்‌ சாதிக்காயைப்‌ பார்க்கிறோம்‌; சாதி மரத்‌ 
தைப்‌ பார்த்ததில்லை. அதனால்‌ சாதிக்காய்‌ மரம்‌ என்று 
சொன்னால்‌ நமக்கு விளங்குகிறது. தேக்க மரத்தையும்‌ 
பொன்முகலியாறு அடித்து வருகிறது. 

இயற்கையிலே இது சிறிய ஆறாக இருந்தாலும்‌ வெள்‌ 
ளம்‌ வரும்போது சந்தனம்‌ முதலிய மரங்களை அடித்துக்‌ 
கொண்டு வருவதனால்‌ பெரிய ஆற்றைப்‌ போலத்‌ தோற்று 
கிறது; மா முகலி என்று சொல்லும்படி. ௮தன்‌ தோற்றம்‌ 
அமைந்திருக்கிறது. ப 

ஆற்றங்கரையில்‌ பொழில்கள்‌ வளருகின்றன. மலையி 
லுள்ள காட்டு. மரங்களை வேர்‌ பறித்துக்கொண்டு வரும்‌ 
ஆறு அதற்குப்‌ பரிசாரமாகத்‌ தன்‌ கரையில்‌ சோலைகளை 
வளரும்படி. செய்கிறது. இறைவனுடைய தொடர்பு இல்‌ 
லாத இடங்களில்‌ தன்‌ மனம்‌ போனபடி. செய்துவிட்டு 
அவனுடைய திருக்கோயிலுக்கு அருகில்‌ ஈல்ல காரியத்தைச்‌ 
செய்கிறது போலும்‌! மனிதனுடைய மனமே இப்படித்‌ 
தான்‌ இருக்கிறது. அது தன்‌, போக்கில்‌ .கெடுநெறியிலே 
போய்க்கொண்டிருக்கிறது. ஆனால்‌ நல்லோருடைய. கூட்‌ 
டுறவினால்‌ ௮து நல்ல எண்ணங்களைக்‌ கொள்கிறது. 

பொன்முகலி யாற்றங்கரையில்‌ பொழில்கள்‌ ஈன்றாக 
வளர்கின்றன. அவற்றில்‌ மந்தமாருதம்‌ மெல்லென 
வீசுகிறது. அழகிய ஆறும்‌ வளமுடைய பூம்பொழிலும்‌ 


44 சிற்றம்பலம்‌ 


இனிய தென்றலும்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ நம்முடைய 
. தந்தையாகிய இறைவன்‌ வீழ்றிருக்கிறான்‌. தன்னைக்‌ கண்டு 
வழிபட வருகிறவர்கள்‌ இளைப்பாறி இன்புறுவதற்கு ஏ.ற்‌.ற 
வகையில்‌ இந்த அருமையான இடத்தில்‌ திருக்கோயில்‌ 
கொண்டிருக்கிறான்‌. உமாதேவியாகிய ஈம்‌ அன்னையுடன்‌ 
இங்கே அவன்‌ எழுந்தருளி யிருக்கும்போது இந்தத்‌ 
தலத்தின்‌ பெருமை மேன்மேலும்‌ வளர்வது ஆச்சரியம்‌ 
அன்றே? வளங்கள்‌ மல்கிய காளத்திஎன்ற புகம்‌ இத்தலத்‌ 
துக்கு உண்டாகிவிடுகிறது. 
இந்த அழகிய நிலைக்களத்தில்‌ இறைவனைக்‌ கண்டு 
- விட்டால்‌௮வனுடைய திருக்கோலம்‌ அடியார்கள்‌ உள்ளத்‌ 
இல்‌ நன்றாகப்‌ பதிந்துவிடும்‌. அவனுடைய திருவுருவத்தில்‌ 
அடியார்களுக்குப்‌ பற்றுக்கோடாக இருப்பவை. அவ 
னுடைய இரண்டு திருவடிகள்‌, ஆதலின்‌ மற்ற உறுப்புக்‌ 
களைவிடத்‌ இருவடிகளே அடியார்களுக்குச்‌ சிறந்தவை. 
இறைவனுடைய திருக்கோலத்தை உள்ளத்தே பதித்துக்‌ 
கொண்ட அடியார்கள்‌ அவன்‌ திருவடிகளை என்றும்‌ மறக்க 
மாட்டார்கள்‌. ஒர்‌ ஊருக்குச்சென்று அங்குள்ள பல சாட்சி 
களைக்‌ கண்டு நினைவில்‌ வைத்திருந்தாலும்‌: தாம்‌ கல்ல 
விருந்துண்ட இடத்தைப்‌ பின்னும்‌ அழுத்தமாக உள்ளத்‌ 
தில்‌ நினைப்பது மக்கள்‌ இயல்பு. மற்றக்‌ காட்சிகள்‌ மெல்ல 
- மெல்ல மறந்து போனாலும்‌ தாம்‌ இன்பம்‌ பெற்ற இடத்தை 
எளிதில்‌ மறக்க வொண்ணாது. ப வட 
ப இறைவனுடைய திருக்கோலத்தில்‌ என்றும்‌ மறக்க 
ஒண்ணாதவை அவனுடைய இருவடிகளே; பலபல இருவுரு 
வங்களை உடைய கடவுளுக்கு வெவ்வேறு கோலங்கள்‌ 
உண்டு. முகங்கள்‌ பல இருக்கும்‌. திருக்கரங்கள்‌ பல இருக்‌ 
கும்‌. அனால்‌ எந்தத்‌ இருக்கோலத்திலும்‌ மாறாமல்‌ இருப்‌ 
பவை இரண்டு திருவடிகளே... அவற்றைப்‌ பற்றிக்கொண் 
டவர்கள்‌ ஏமாந்துபோக மாட்டார்கள்‌... இறைவன்‌ எந்த 


ப இணையடி கக: 


வேடம்‌ போட்டாலும்‌ அந்த வேடத்தை மாத்திரம்‌ கண்டு 
மயங்குபவர்களுக்கு விருப்பு வெறுப்பு உண்டாகலாம்‌, 
தம்‌ வணக்கத்துக்‌ குரிய கடவுளே வேறு உருவத்தில்‌ 
இருக்கிறான்‌ ஏன்ற உண்மை தெரியாமற்‌ போகலாம்‌. 
ஆனால்‌ அடியைப்‌ பற்றியஅன்பர்களுக்கு இந்த வேறுபாடே 
தோன்றுது, அழு. பற்றினால்‌. உண்மை வெளிப்பட்டுவிடும்‌. 


ர இருவுருவம்‌ அனை த்தையும்‌ நினைந்து 
விிபடுவது எளிதன்று. அ௮வற்ை றக கண்டு களித்‌ 
தாலும்‌ சாளடைவில்‌ மறந்து போகும்‌. ஆனால்‌ அவன்‌ 
இருவடிகளைப்‌ பற்றிக்கொண்டால்‌ அவை உள்ளத்‌ 
திலே ஆழப்‌ பதியும்‌... அவற்றை எளிதில்‌ மறக்க 
வொண்ணாது. 

இந்த விரக.றிந்தே அன்பர்கள்‌ இமைவனுடைய அடி. 
களைப்‌ பற்றி அடியார்கள்‌ ஆயினர்‌. யாவருக்கும்‌ பொது 
வாகிய மறையை உணர்த்தவந்த இருவள்ளுவரும்‌, கடவுள்‌ 
வாழ்த்தில்‌ ஏழு பாடல்களில்‌ இறைவன்‌ அடியைப்‌ பற்று. 
தலை வற்புறுத்திச்‌ சொன்னார்‌. ௮வன்‌ திருக்கோலத்தைச்‌ 
சொல்லாமல்‌, “வாலறிவன்‌ நற்றாள்‌”, “மலர்மிசை ஏஇனான்‌ 


மாணடி”, “வேண்டுதல்‌ வேண்டாமை யிலான்‌. அடி”, 
“தனக்குவமை இல்லாதான்‌ தாள்‌”, **அறவாழி யக்தணன்‌ 
தாள்‌”, “எண்குணத்தான்‌ தாள்‌”, “இமைவன்‌ அடி” 


என்று .இருவடியையே எடுத்துரைத்தார்‌. அடிபற்றுதல்‌ 
எல்லாச்‌ சமயத்தினருக்கும்‌ பொதுவான நெறி; அன்பர்‌ 
அனைவருக்கும்‌ எளிதான கெறி; பக்தர்கள்‌ உண்மையான 
பயனை அடையும்‌ நெ மி. ப 
இருக்காளதீதி மலையின்‌ அடிவாரத்தில்‌ ஈறுமலர்‌ 
மணக்கும்‌ பொழிலினிடையே . முகலி யாற்றங்கரையில்‌ 
உமாதேவியாரோடு எந்தையாகிய இறைவன்‌ அ௮ழகொழுக: 
வீற்றிருக்கும்‌ திருக்கோலம்‌ மிக அழகியதுதான்‌. . இவற்‌ 
ஹைக்‌ கண்ணாரக்‌ காணும்போது உள்ளத்தில்‌ மலையும்‌ 


40 ப இற்றம்பலம்‌ 


கோயிலும்‌ பொழிலும்‌ ஆறும்‌ அம்மையும்‌ அப்பனும்‌ 
ஒன்‌.றிய சாட்சி படமாகப்‌ படி௫ிறது. . நாளடைவில்‌ 
மலை மறைகிறது) பொழில்‌ மறைகிறது; ஆறும்‌ கோயிலும்‌ 
மறைகின்றன? தேவியின்‌ கோலமும்‌ இறைவன்‌ இருக்‌ 
கோலமும்‌ மறந்து போகின்றன. அனால்‌ அவனுடைய 
இணையடிகள்‌ மாத்திரம்‌ மறவாமல்‌ மனத்தில்‌ நிற்கின்றன. 
மற்றவற்றை நினைக்கும்போது படலம்‌ போர்த்தவை 
போலத்‌ தோன்றுகின்றன. ஆனால்‌ இறைவன்‌ இணையடி 
களோ மனத்திலே முளைத்தவைபோல மங்காமல்‌ பொலி 
வுடன்‌ இருக்கின்றன. 

இக்த நிலையைச்‌ சம்பந்தர்‌ சொல்கிறார்‌. 

ச.ந்தமார்‌ அகிலொடு சாதிதேக்‌ கம்மரம்‌ 

உந்துமா முகலியின்‌ கரையினில்‌ உமையொடும்‌ 

மந்தமார்‌ பொழில்வளர்‌ மல்குவண்‌ காளத்தி 

எந்தையார்‌ இணையடி என்மனத்து உள்ளவே. 


.. [சந்தனம்‌, கிடைத்தற்கரிய அகிலோடு சாதி மரம்‌, சேச்க 
மரம்‌ ஆகியவற்றைப்‌ பறித்துத்‌ தள்ளிக்‌ கொண்டு வரும்‌ பொன்‌ 
மூகலியின்‌ கரையினில்‌ (அமைந்த திருக்‌ கோயிலில்‌) உமாதேவி 
யோடும்‌ (அமர்ந்தருளிய) மந்த மாருதம்‌ நிரம்பிய பொழில்‌ வளர்‌ 
வதும்‌ வளம்‌ மல்குவதுமாகிய காளத்தியப்பருடைய . இரண்டு 
திருவடிகள்‌ என்‌ மனத்தில்‌ என்றும்‌ மறவாதவண்ணம்‌ உள்ளன, 

சந்தம்‌ - சந்தன மரம்‌, ஆரகில்‌ - ௮ரு அ௮ூல்‌; கிடைத்தற்‌ 
கரிய அல்‌; நிரம்மிய அகல்‌ என்பதும்‌ பொருந்தும்‌. சாதி - சாதி 
ரம்‌. தேக்கம்மரம்‌: விரித்தல்‌ விகாரம்‌. உந்தும்‌ - தள்ளும்‌. 
வெள்ளம்‌ வந்த போது பெரிதாகத்‌ தோற்றுதலின்‌ *மாமுகலி' 
அஎண்ருர்‌;. மா - பெரிய; முகலி- பொன்‌ முகலியாறு, : உமை 
மொடும்‌ எழுந்தருளியுள்ள எந்தையார்‌, காளத்தி எந்தையார்‌ 
என்று கூட்டுக, மந்தம்‌ . மந்த மாருதம்‌,*. ஆர்‌ - பொருந்திய, 
*“மந்தம்வற்‌ துலவுசர்‌ டடக்‌ பாடியே,” ்‌ (திருஞான. 9-ஆம்‌ 
திருமுறை.) ப 


இணையடி. தர்‌ 


பொழில்‌ வளர்‌ காளத்தி, மல்கு வண்‌ காளத்தி என்று கூட்ட 
வேண்டும்‌. மல்குவண்‌ காளத்தி - பெருகிய வளத்தையுடைய 
திருக்காளத்தி, எந்தையார்‌ - எம்‌ தந்தையார்‌. காளத்தியப்பன்‌ 
என்று இறைவனைச்‌ சொல்லும்‌ வழக்கு இருப்பதனால்‌ காளத்தி 
எந்தையார்‌ என்றார்‌. இணையடி. - இரண்டு திருவடிகள்‌. உள்ள - 
உள்ளன; இருக்கின்றன. ஏ: அசை நிலை.] 





நரனினிச்சென்‌, னாவ. தெப்படி. யோதிருக்‌ காளத்தி 
யப்பனுக்கே'' (பட்டினத்தார்‌ பாடல்‌);''அருமந்த போனக: மன்றே, 
நங்‌ காளத்தி மப்பனுக்கே”' (காளத்தி இட்ட சாமிய.மாஸ,) . 


கல்லா நெஞ்சு 


திருவள்ளுவருக்குக்‌ கல்வியினிட த்தும்‌ கற்றாரிடத்தும்‌ 
மிக்ச அன்பு உண்டு. கல்வி வேண்டுமென்று ஓர்‌ அதிகாரத்‌ 
தாற்‌ சொன்னது போதாதென்று, கல்லாமை கூடாது 
என்றுமற்றோர்‌ அதிகாரத்தால்‌ சொல்கிறார்‌. கல்லாதவரைக்‌ 
கண்‌ இல்லாதவரென்றும்‌, அவர்களுடைய கண்கள்‌ புண்‌. 
களுக்கு ஓப்பானவை என்றும்‌, அவர்கள்‌ அவை யேறத்‌ 
தகு தியில்லாதவரென்றும்‌, பயவாத களர்கிலம்‌ போன்றவ 
சென்றும்‌, அவர்கள்‌ அழகு மண்பொம்மையின்‌ அழகுக்குச்‌ 
சமானம்‌ என்றும்‌, அவர்கள்பால்‌ செல்வமிருந்தும்‌ பய 
னில்லையென்றும்‌, அவர்களை விலங்கோடு சேர்த்து எண்ண 
வேண்டுமென்றும்‌ சொல்கிறார்‌. உண்மையாகக்‌ கற்றதன்‌ 
பயன்‌ வால.றிவனாகிய இறைவனுடைய தாளைத்‌ தொழுதல்‌ 
என்று தம்‌ நூலின்‌ தொடக்கத்திலே அறிவுறுத்துகிறார்‌. 

கல்லாதாருடைய கெஞ்சம்‌ நல்ல நெஞ்சம்‌ அன்று, 
மன த்தை ஈடுரிலைமையில்‌ வைத்து, விருப்பு வெறுப்பு இன்‌ 
றிக்‌ கற்பதுதான்‌ கல்வி. அத்தகைய கல்வியினால்‌ அறிவு 
மிகும்‌; உள்ளம்‌ திருந்தும்‌. 

பள்ளிக்கூடத்தில்‌ கற்பதுதான்‌ ஈல்வி என்று பலர்‌ 
எண்ணுஇன்றனர்‌. மெய்யறிவு மிகுவதற்கு ஏதுவாகவும்‌, 
ஈடுகிலைமையை உண்டாக்குவதுமாகிய கல்வியே கல்வி 
யாகும்‌. . ப 

. அதிதொட்டனைத்‌ தூறும்‌ மணற்கேணி; மாந்தர்க்குக்‌ 
கற்றனைத்‌ தூறும்‌ அறிவு! 


என்று இருக்கு றளும்‌, - 


கல்லா நெஞ்சு 49 


ட்டா டாரா லா டாள்‌ கெஞ்சுத்து ட்‌ 
நல்லம்யாம்‌ என்னும்‌ நடுவு நிலைமையாற்‌ 
கல்வி அழகே அழகு” 
என்று சாலடியாரும்‌ கூறுபவற்றைக்‌ காண்க, 


அறிவுடையார்‌ இறைவனை ஏண்ணி அவனுடைய 
இருவருளை அடையவேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ மிகப்‌ பெறு 
வார்கள்‌. தம்‌ உள்ளத்திலுள்ள மாசைக்‌ களைவார்கள்‌. 
அப்படிச்‌ செய்யாதார்‌ கல்வி கழ்ருரேனும்‌ அவர்‌ கல்வி. 
போலிக்‌ கல்வியாகும்‌, 

கல்வியினால்‌ ௮றிவுவிளக்கம்‌ பெற்ற கெஞ்ல்‌ னை 
வன்‌ எழுந்தருளியிருப்பான்‌, எல்லோருடைய உள்ளத்தி 
௮ம்‌ அவன்‌ இருந்தாலும்‌, இருட்டறையிலே இருப்பவனை. 
௮வன்‌ அருகில்‌ நிற்பவனும்‌ காணமூடியாததுபோலக்கல்வி 
யீல்லாதாருடைய உள்ளத்தே அறியாமை இருளில்‌. ௮வ 
கணக்‌ காண எண்ணாது. கல்வியின்‌ துணைகொண்டு அறிவா 
இய விளக்கை ஏற்றிவைத்த கெஞ்சத்தில்‌ இறைவன்‌ தன்‌ : 
அருள்‌ வெளிப்படுமாறு இலங்குவான்‌. 

“எல்லா உயிர்க்கும்‌ இறைவனே ஆயினும்‌ 
கல்லாதார்‌ நெஞ்சத்துக்‌ டட ணாதே்‌'* 
என்பர்‌ திருமூலர்‌. ப 
* ப ப 

வத்த களுலறய்‌ - நெஞ்சம்‌ மரக்கட்டை போன்‌ 
றது. இறைவனுடைய . அருளாகிய மின்சாரம்‌: எவ்விடத்‌. 
தும்‌ .பாய்ச்தாலும்‌ அதனைத்‌ . தன்பால்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ 
- இயல்பு மர்ச்சட்டைக்கு இல்லை. இறைவன்‌ இந்தா இக்தா.. 
என்று கொடுத்தாலும்‌ அப்படிக்‌ . கொடுப்பதைக்‌ காணாத 
கண்ணும்‌ - வாங்கிக்கொள்ள : இயலாத கையும்‌ உடையா . 
ரைப்‌ போன்றவர்கள்‌, உண்மைக்‌ கல்வியைக்‌ சல்லாதவர்‌ . 


.... * இருமித்தரம்‌, 312. 
4 


தீ: சிற்றம்பலம்‌ 


கள்‌. ஆதலின்‌ ட்டது சம்பந்தரும்‌ கருமி சேர்ந்து 
கொண்டு, ்‌ 
கல்லா நெஞ்சில்‌ நில்லான்‌ ஈசன்‌ 

என்று சொல்கிருர்‌. ப 

ட்‌ இறைவனைப்பற்றி எண்ணும்‌ நெஞ்சமே கல்லாதவ 
ருக்கு இல்லையென்றால்‌ அவர்கள்‌ எங்கே அவன்‌ திருநாமத்‌ 
தையும்‌ திருப்புகழையும்‌ சொல்லப்போூருர்கள்‌? அவன்‌ 
இருசாமத்தைச்‌ சொல்வோர்‌ ஆயிரமாயிரம்‌ பேர்‌ இருந்தா 
லும்‌ அவர்களோடு பயிலும்‌. பாக்கியம்‌ அவர்களுக்கு 
இல்லை. அவர்கள்‌ தம்மைப்‌ போன்‌ றவர்களோடு பயின்று 
அவர்களையே ஈல்லவர்களாகக்‌ காணும்‌ இயல்புடையவர்‌ 
கள்‌. அதனால்‌ திருமூலர்‌ மிக்க சினத்தோடு பின்வருமாறு 
சொல்கிருர்‌: 


கல்லாத மூடரைக்‌ காணவும்‌ ஆகாது 

கல்லாத மூடர்சொற்‌ கேட்கக்‌ கடன்‌ அன்று. 

கல்லாத மூடர்க்குக்‌ கல்லாதார்‌ நல்லராம்‌ 

கல்லாத மூடர்‌ கருத்தறி யாரே,” 

ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ ஈசனது தொடர்புடைய. 

பொருள்ககா£யே நாடுபவர்‌. உலகில்‌ எத்தனையோ சிறந்த 
இடங்கள்‌ .இருந்தாலும்‌, இறைவனுடைய .. ஆலயங்கள்‌ 
உள்ள .தலங்களையே. நாடிச்‌ சென்றார்‌. எத்தனையோ மக்‌ 
கள்‌.வாழ்ந்தாலும்‌ இறைவன்‌ அடி.யார்ககாயே தமர்களாகக்‌ 
“கொண்டு ஒழுலனார்‌. - கல்வியினாலும்‌ கேள்வியினாலும்‌ 
அறிவு விளக்கம்‌ பெற்று இமைவனடி. பேணினவர்களைப்‌ 
- பெரியோராக எண்ணி ம தித்தார்‌.. 


- கற்றல்‌ 'கேட்டலுடை ய்ரர்பெரி யார்அவர்‌ 2 
கையால்‌ தொழுதேத்தப்‌ 


கல்லார்‌ நெஞ்சு 53 
பெற்றம்‌ ஊர்ந்தபிர மாபுரம்‌ மேவிய. 
- பெம்மான்‌ இவன்‌ அன்றே”. 
என்று தாம்‌ பாடிய முதல்‌ திருப்பதிகத்திலே கற்றல்‌ கேட்‌ 
டல்‌ உடையாரைப்‌ பெரியார்‌ என்று பாடினார்‌. 


ப அவருக்கு ஈசன்‌ லலா கல்லாத கெஞ்சுடையாரோடு 
பழகப்‌ பிடிக்குமா? எப்போதும்‌ இறைவனை எண்ணுவா 
ரோடும்‌, அவன்‌ திருகாமத்தைப்‌ பேசுவாரோடும்‌, அவளை 
வணங்குவாரோடும்‌ சேர்ந்து வாழும்‌. பெரியார்‌ அவர்‌. 
அடியார்‌ கூட்டத்தில்‌ இருப்பதையே த்‌ 
வாழும்‌ வாழ்வாகக்‌ கருதுபவர்‌. 

ஆகவே, கல்லாத நெஞ்சத்தை உடையவரும்‌, இமை 
வன்‌ புகழைச்‌ சொல்லாதாரும்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ சம்பந்‌ 
தருக்கு என்னவேலை? அடியாரோடு ஈல்லவராக இருக்கும்‌ 
அப்‌ பெருமான்‌ இழைவன்‌ பேர்‌ சொல்லாதவரோடு அல்ல்வ 
! ராகத்தான்‌ இருப்பார்‌. 

அடியாருக்கு வேண்டியவர்‌) . அல்லாதாருக்கு வேண்‌ 
டாதவர்‌' என்று சொல்வதில்‌ ஒரு பெருமை உண்டு. ௮ல்‌ 
லாதவரை வெறுப்பவர்‌ அல்லன அவரை விரும்புபவரும்‌ 
அல்ல. இறைவன்‌ திருகாமத்தைச்‌ சொல்லாதாரோடு 
நாம்‌ இனம்‌ அல்லோம்‌” என்று - திருஞான டதா 
படுகர்‌: ம. அ ப 
ப கல்லா நெஞ்சில்‌ 

. நில்லான்‌ ஈசன்‌) 
சொல்லா தாரோடு 
அல்லோம்‌ யாமே.” 

[கல்லாத நெஞ்சில்‌ ஈசன்‌ இித்கமாட்டரண்‌, த 
ள்‌ த்த்கப்ப வாக துவனுடைய திருநாமத்தைச்‌) சொல்லாதா 
“ரோடு யாம்‌ ஒன்றுபடும்‌ இனம்‌ பண்ன ட்வு அக இனம்‌ . 
அல்லோம்‌.] ் 


ச சிற்றம்பலம்‌ 


“கற்ற நெஞ்சம்‌ படைத்தவர்‌, இறைவன்‌ எழுந்தரு 
ளும்‌ நெஞ்சம்‌ படைத்தவர்‌, இறைவன்‌ திருநாமத்தைச்‌ 
சொல்பவர்‌ ஆகிய அடியாரோடு சாம்‌ சேர்ந்திருப்போம்‌. 
கல்லாக நெஞ்சமும்‌ இறைவன்‌ நில்லாத நெஞ்சமும்‌ 
படைத்து அவன்‌ திருகாமத்கசைச்‌ சொல்லாதவரோடு காம்‌ 
அவரல்லாதாராவோம்‌; அவரோடு ஒருசேர வைக்கும்‌ இனம்‌ 
அல்லோம்‌ ஆவோம்‌'' என்கிறார்‌ ஆளுடைய பிள்ளையார்‌. 

அடியார்‌ அனைவருக்கும்‌ இதுவே இயல்பாதலின்‌ அவர்‌ 
சளையும்‌ சேர்த்தே யாம்‌ என்று பன்மையால்‌ சொன்னார்‌. 

இந்தத்‌ தருப்பாட்டையுடைய திருப்பதிகம்‌ எந்தத்‌ 
தலத்தையும்‌ சார்த்திப்‌ பாடாத பொதுப்பதிகம்‌. இப்‌ 
பாட்டின்‌ ௮டி ஓவ்வொன்றிலும்‌ இரண்டே ர்கள்‌ 
உள்ளன. இரண்டு சீருள்ள அடிக்குக்‌ குறளடி என்று ' 
பேயர்‌, இந்தப்‌ பாட்டைப்போல வேறு பல பாடல்கள்‌ 
- ஞானசம்பந்தர்‌ தேவாரத்தில்‌ உள்ளன. மச்திரத்தைப்‌” 
போலச்‌ சுருங்யெ உருவத்தில்‌ அமைந்தமையால்‌ இசனையே 
மநீதிரம்‌ என்று சொல்லிவிடலாம்‌. திருமந்திரம்‌ என்ற 
நூல்‌ அத்தகைய பெருமை உடைமையால்தான்‌ அப்‌ பெயர்‌ 
பெற்றது... ப ப 
நிறைமொழி மாந்தராகிய சம்பந்தர்‌ ஆணையினாற்‌* 
இளந்த மறைமொழி யாதலின்‌ மந்திரம்‌ * என்று கூறுதல்‌ 
* *நடுவிரு ளாடு மெந்தை நனிபள்ளி யுள்க வினை கெடுதல்‌ 
ஆணைநமதே”', "ஆன சோல்‌ மாலையோதும்‌ அடியார்கள்‌ வானில்‌ 
- அரசாள்வர்‌ ஆணை நமதே, “அல்லலோ டறுவிகன யறுத 
லாணையே”', ”அக்தவுல்‌ கெய்தி௮ர சாளூமது வேசரதம்‌ ஆணை 
ஈமதே”', “வானிடை வாழ்வர்‌ மண்மிசைப்‌ பிறவார்‌ . மற்றிதற்‌ 
காணையும்‌ ஈமதே'” என்று ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ "திருப்பதி 
கண்களில்‌ . உள்ள. திருக்கடைக்காப்புக்கள்‌ இங்கே கினைப்பதற்‌ 
குரியன. த வல்‌ ்‌ ல 


7. “திறைமொழி மாந்தர்‌ ஆணையிழற்‌ கிளந்த, மறைமொழி 
தானே மந்திரம்‌ என்ப'' (சொல்காப்பியம்‌, செய்யுளியல்‌.) 


கல்லா நெஞ்சு 889 


மிகவும்‌ பொருந்தும்‌, மந்திரத்துக்கு இருக்கு என்று ஒரு . 
பெயர்‌ உண்டு. இத்தகைய பாடல்கள்‌ மந்திரமாக மதித்தற்‌ 
குரியன ஆதலின்‌ திரு இருக்கு என்றும்‌, குறளடியால்‌ 
அமைந்தமையின்‌ குறள்‌ என்றும்‌ பெயர்கள்‌ வதன, 
இரண்டையும்‌ சேர்த்துத்‌ திரு இருக்குக்‌ குறள்‌ என்று 
இத்‌ தகைய பாடல்களை வழங்குவர்‌. . 


ஆர நல்குபவர்‌ 


இறைவனுடைய அன்பர்களுக்கு உலகில்‌ அவனை 
யன்றி வேறு துணை இல்லை என்ற உறுஇப்பாடு இருக்கும்‌. 
தமக்கு வேண்டிய பொருள்‌ ஏதாயினும்‌ மணிதர்‌ கொடுத்‌ 
ல்‌ இடைக்கப்‌ போவதில்லை. எல்லாம்‌. அவனருளால்‌ 
வரவேண்டும்‌ என்ற உண்மையும்‌ தெரியும்‌. ஆதலின்‌ 
தங்களுக்கு எது வேண்டுமானாலும்‌ இறைவனை அணுகி 
விண்ணப்பம்‌ செய்வார்கள்‌, ஆலவாயில்‌ இறைவனை 
அருச்சித்து வந்த தருமி என்னும்‌ ஆதிசைவர்‌ இருமணம்‌ 
செய்துகொள்ள வேண்டுமென்று வீரும்பினார்‌; இறைவ 
னிடம்‌ விண்ணப்பித்துக்கொண்டார்‌. அவன்‌ பொற்கிழி 
வாங்கு அளித்தான்‌. பாண்டிய மன்னர்கள்‌ வேண்டிய 
வற்றை. வேண்டியபடியே அப்பெருமான்‌ வழங்கியதைத்‌ 
திருவிளையாடற்‌ புராணம்‌ விரிவாகப்‌ பேசுகிறது. 


மனத்திலே மரசு இல்லாமல்‌ இறைவன்பஈ௩ல்‌ முறுகிய 
அன்பும்‌, யாம்‌ வேண்டுவனவற்றை யெல்லாம்‌ இறைவன்‌ 
அருள்வான்‌ என்ற நம்பிக்கையும்‌ உடைய தொண்டர்கள்‌ 
இயல்பாகவே இஹைவனை வழிபடுவதோடு, தமக்கு ஒன்று 
வேண்டுமானால்‌ உணர்ச்சி விஞ்சிப்‌ பின்னும்‌ சிறப்பாக 
வழிபடுவார்கள்‌. குழந்தை தனக்கு எதேனும்‌ வேண்டு 
மானால்‌ தாயினீடம்‌ அழுது சாஇத்துப்‌ பெற்றுக்கொள்வது 
போன்றது இது. அன்பின்‌ நிலையில்‌ இதுவும்‌ ஒன்று. 
“பலரிடம்‌ கெஞ்சியும்‌: கொஞ்சியும்‌ வழிபட்டும்‌ பொருள்‌ 
பெறுவது தொழில்‌; அன்பன்று. தமக்கு ஆதாரமானவன்‌ 
இவனே என்று உணர்ந்து அவன்‌ தந்தாலும்‌ தசாவிடினும்‌ 
அவனையே ஈச்சி வேண்டுகை அன்பு. 


ஆர நல்குபவர்‌ 3ம்‌ 


- இறைவனிடம்‌ பக்தி உடையவர்கள்‌ தமக்கு வேண்டி 
யதை. அவனிடம்‌ விண்ணப்பித்துக்‌ கொள்வார்கள்‌. அவன்‌ 
அருளால்‌ வேண்டியது :;கஇடைத்தால்‌ மிக்க மகிழ்ச்சி 
கொள்வார்கள்‌. இடைக்காவிடின்‌ வருந்துவார்கள்‌; ஆனால்‌ 
இறைவனிடம்‌ உள்ள அன்பிலே தளர்ச்சி உண்டாகாது. 
கொடுத்தால்‌ விரும்பி ௮ணைதலும்‌, கொடுக்காவிட்டால்‌ 
விலகுதலும்‌ வாணிக மனப்பான்மை. அதனை அதிபன்‌ 2 
சொல்லுதல்‌ கூடாது. க்‌ 

நினைத்தது கஇடைத்தாலும்‌ கடைக்காவிட்டாலும்‌ 
அன்பிலே சிறிதும்‌ தளர்வின்‌ றிகிற்கும்‌ அன்பர்களே மாச ' 
இல்லாக்‌ தொண்டர்கள்‌. அத்தகைய தொண்டர்கள்‌ 
இறைவன்‌ அருளால்‌ தாம்‌ பண தலும்‌ வது . 
இருப்பது மிக ௮ருமை, 

... இருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார்‌, அன்பர்கள்‌' வேட்‌ 
கையை அறிந்து இறைவன்‌ நிமைவேற்றும்‌ வண்மையைப்‌ - 
பாராட்டுகிறார்‌. தன்‌ காதலன்பால்‌ ஒரு பொருளைப்‌ பெற 
எண்ணிய மனைவி இயற்கையாகச்‌ செய்யும்‌ கடமைகளில்‌ 
தவருமல்‌ இருப்பதோடு, பின்னும்‌ தன்‌ ஆர்வர்‌ தோன்ற 
உபசரிப்பது உலூயல்பு. மணித மனத்தின்‌ இயலபு. இது, 
தொண்டர்கள்‌ எக்காலத்தும்‌ இறைவனுடைய நினைவை 
மறவாதவர்கள்‌. உலக வாழ்க்கையில்‌: தமக்கு ஓன்று 
வேண்டுமென்றால்‌, தாம்‌ அ௮சைப்பட்ட அப்பொருளைப்‌ 
பெறும்‌ இடம்‌ இறைவனையன்.றி வேறு இல்லை என்று 
உணர்பவர்கள்‌. ஆகவே அவர்களுக்கு ஏதேனும்‌ வேண்டு 
மென்று ஆசை உண்டானவுடன்‌ தம்‌ ஆசையை. வெளிப்‌ 
படுத்த நினைக்கிறார்கள்‌. இறைவனுக்குப்‌ பூசை செய்‌ 
கிறார்கள்‌. வழக்கமாகச்‌. "செய்யும்‌ வழிபாட்டை விடச்‌ 
சிறப்பாகச்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ உள்ளத்தில்‌, '*இது 
இடைக்காவிட்டால்‌ இவனை மறப்போம்‌” என்ற மாசு 
இல்லை. இது வேண்டுமென்ற: ஆசை எழுந்தவுடன்‌ 


206 சற்றம்பலம்‌ 


அதனோடு தொடர்புடைய செயலைப்‌ போல அவர்கள்‌ 
இறைவனை வழிபடும்‌ வழிபாடும்‌ நிகழ்கிறது. மலர்கொண்டு 
வணங்குகிறார்கள்‌. அவர்களுடைய பூசையை ஏற்றுக்‌ 
கொண்டு. மகிழ்கிறான்‌ இறைவன்‌. “இவர்கள்‌ வேறு 
புகலிட மின்றி நம்மை வழிபடுகிறார்கள்‌. இவர்களுக்கு 
வேண்டியவற்றை அளிப்பதற்குத்தானே நாம்‌ இருக்‌ 
இடரும்‌?” என்று இறைவன்‌ அவர்களுடைய ஆசையெல்‌ 
லாம்‌ கிரம்பும்படி அருள்‌ செய்கிறான்‌. 
“பரந்துபல்‌ ஆய்மலர்‌ இட்டுமுட்‌ டாதடி யே இழைஞ்சி 
இரந்தவெல்‌ லாம்‌எமக்‌ கேபெற லாம்‌ என்னும்‌ 
அன்பர்உள்ளம்‌ 

கரந்துகில்‌ லாகீகள்வனே”' 
என்று மாணிக்க வாசகர்‌ சொல்கிறார்‌. 

அத்‌ தொண்டர்கள்‌ மாசில்லாதவர்கள்‌. என்பதை 
. உணர்ந்தவன்‌ இறைவன்‌. குழந்தை கொஞ்சிக்‌ கொஞ்சிக்‌ 

கேட்டால்‌ கொடிய தந்தையும்‌ மனங்குழைந்து அதற்கு 
வேண்டியதை வாங்கி அளிப்பான்‌, எல்லாருக்கும்‌ நல்ல 
தக்தையாகய இறைவன்‌ தன்‌ தொண்டர்களுக்கு தக்‌ 
வற்றை அருள்வது வியப்பு அன்றே? 

“வேண்டத்‌ தக்க தருள்வோய்நீ 
வேண்ட முழுதும்‌ சருவேரய்மி' ்‌ 
என்பது திருவாசகம்‌. ந்‌ 
மாசில்‌ தொண்டர்‌ மலர்கொண்டு. வணங்டெ 

்‌ ஆசை ஆர அருள்‌ நல்யெ செல்வத்தர்‌, 

[குற்றம்‌ "இல்லாத தொண்டர்கள்‌ அருச்சனைக்குரிய மலர்‌ 
களைத்‌ தேர்ந்து கைக்‌ கொண்டு அருச்சித்து வழிபட, அவர்களு 
டைய ஆசை இட ட்‌ டக்‌ அழ்க்கும்‌ கத கட 
உடையவர்‌. ்‌ 

்‌.. மாசு. நலம்‌. பெற்றால்‌ த்தம்‌. ப்‌ ப்ுவிஷன்‌ வெறுத்து 
நீக்குவதுமாகிய இயல்பு, ஆர - நிரம்ப, நல்கிய - கொடுத்த.] 


ஆச நல்குபவர்‌ 54 


தொண்டர்கள்‌ ஆசையை அவர்கள்‌ சொல்ல வேண்டு 
மென்பது இல்லை. அவர்கள்‌ சொல்லாமலே குறிப்பால்‌ 
அறிந்து கொள்ளும்‌ தன்மையடையவன்‌ இறைவன்‌. இத்‌ 
தகைய உபகாரியை எங்கும்‌ காணமூடியாது. தம்பால்‌ 
உள்ள செல்வத்தைக்‌ குறிப்பறிக்து ஈபவனே உத்தமமான 
வள்ளல்‌. இறைவன்‌ அத்தகையவன்‌. உலகில்‌ உள்ள 
செல்வர்களுடைய செல்வம்‌ ஓரு வரையமைக்கு உட்பட்‌ 
ட. இரப்பவனது குறிப்பறிந்து தரும்‌ வண்மை ஒருவ 
னுச்மூ இருக்கலாம்‌. ஆனால்‌ இரப்பவனது ஆசை முழு 
வதும்‌ நிரப்புவதற்குரிய ஆற்றல்‌ உலகத்துச்‌ செல்வர்‌ 
யாருக்கும்‌ இல்லை. அசை அளவற்றது. அதை நிரப்ப 
வேண்டுமானால்‌ அளவற்ற செல்வம்‌ உடையவளனால்தான்‌ 
மூடியும்‌. இறைவன்‌ குறைவிலா நிறைவாய்‌ நிற்பவன்‌) 
அளவிலாச்‌ செல்வன்‌. அவன்‌ ஒருவனால்தான்‌ ஆசை ஆர 
ல்க முடியும்‌, தொண்டர்களின்‌ ஆசை ஆரும்படி நல்கிய 
செல்லத்தன்‌ இறைவன்‌ என்பது எவ்வளவு உண்மையான.த/ 

ந்‌ 

தொண்டர்களுக்கு வேண்டியவற்றைத்‌ தரும்‌ வள்‌ 
லாகிய இறைவன்‌ எல்லோறிடத்தும்‌ அப்படி இருப்ப 
தில்லை. இன்னாருக்கு இன்னபடி. படியளக்க வேண்டும்‌ 
என்பதை உணர்ந்தவன்‌ அவன்‌. அந்த நியதிதான்‌ அறம்‌, 
அதனையே அவன்‌ வாசனமாகக்‌ கொண்டிருக்கிறான்‌." 
தன்னை வழிபடுவாரைத்‌ தாங்கும்‌ அறம்‌ இலமைவனுக்குரி 
யது. 'நல்லோரைத்‌ .தாங்குவதும்‌ அல்லாதவரை ஒறுத்த 
லும்‌ அறத்தின்‌ பகுதிகள்‌. ஈல்லோரிடத்து ஈல்லதாக 
ஸிகமும்‌ அறமே அல்லாதவரிடம்‌ கொடியதாகத்‌ தோற்றும்‌. 

“என்பி லதனை வெயில்போலக்‌ காயுமே 
அன்பி லதனை அறம்‌'" 
என்னும்‌ குறள்‌ இதனையே சொல்கி ற து. 

*. 1 துறனுரு வாகிய ஆனே. றேறுதல்‌. '”(கிருவொற்றியூர்‌ சருபா 
இருபஃது, 6.) 


23 சிற்றம்பலம்‌ : 


- அறத்தின்‌ - உருவமாகிய விடை சில சமயங்களில்‌ 
சினமுடையதாகத்‌ தோற்றும்‌. கடுமையான கோபம்‌ 
உடையதாக இருக்கும்‌; காய்‌ சனத்தை உடைய விடை 
என்று சொல்லும்படியாக, அன்பில்லாரிடத்து அது 
இருக்கும்‌. அதன்‌ சனத்தை அன்பில்லார்‌ உணர்வார்கள்‌. 
இறைவன்‌ நல்லோருக்கு ஈல்கும்‌ தன்மையினனாக இருப்ப 
தோடு அல்லோர்பால்‌ காய்சினம்‌ காட்டும்‌ விடையை. 
உடையவனாகவும்‌ விளங்குகிறான்‌. 

காய்சி னதீத விடையார்‌. 

% 

. திருக்கருகாவூரில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ மூல்லேவன 
நாதரைத்‌ தரிசித்தபோது சம்பந்தப்‌ பெருமானுக்கு இந்த. 
எண்ணங்கள்‌ தோன்றின. இறைவன்‌ இயல்பும்‌, அவன்‌ 
ஏறும்‌ விடையின்‌ இயல்பும்‌, அவனுடைய தொண்டர்கள்‌ 
எல்லா நலங்கள்‌ பெறுதலையும்‌, அல்லாதார்‌ துன்புறு 
தலையும்‌ கினைப்பூட்டின. ப ப 

- இறைவன்‌ பலபல திருமேனியை உடையவன்‌. அவன்‌ 
செஞ்சோதிப்‌ பிழம்பாக நிற்பவன்‌... எரியும்‌ நெருப்புப்‌ 
போன்ற வண்ணமுடையவஞாகவும்‌ நிற்பான்‌. எரியும்‌ எரி 
வண்ணம்‌ ஈசனது வண்ணம்‌ என்பதில்‌ ஓர்‌ உண்மை அடங்க 
யிருக்கிறது. அவன்‌ சிவந்த இருமேனி படைத்தவன்‌; 
நீறு. பூசியிரு.ப்பவன்‌, நீறு பூத்த ெெருப்புப்‌ 
போல. எரி தன்னைத்‌ தககவண்ணம்பயன்படுத்தும்‌ ௮ றிஞர்‌ 
களுக்கு . உணவு சமைக்கவும்‌, வெரந்கீர்‌ வைக்கவும்‌, 
வெண்டாத அழுக்குப்‌ பொருளைக்‌ கொளுத்தவும்‌, 
குளிரைப்‌ போக்கிக்‌ கொள்ளவும்‌, இருட்டைப்‌ போக்கவும்‌ 
துணையாகிறது, அதனால்‌ எரிபட்டு அமிவாரும்‌ உண்டு. 
அன்பர்கள்‌ இறைவனுடைய அருளாற்‌ பயன்‌ . அடை 
இருர்கள்‌. அல்லாதார்‌. அவனுடைய அருள்‌ பெருமல்‌ 
துன்பம்‌ அடைஇிருர்கள்‌, 


ஆச நல்குபவர்‌ | 59 


கருகா வூரஎம்‌ 
ஈசர்‌ வண்ணம்‌எரி யும்எரி வண்ணமே. 
[திருக்கருகாவூரில்‌ எழுந்தருளி யிருக்கும்‌, சிவபெருமா ' 
னுடைய மேனியின்‌ நிறம்‌ எரிகின்ற நீயைப்போன்ற வண்ணம்‌ 
ஆகும்‌, வண்ணம்‌ - நிறம்‌; தன்மை, எரி - நெருப்பு] 
த திருக்கருகாவூர்‌ என்பது சோழகாட்டில்‌ உள்ள தலம்‌. 
பாபநாசம்‌ என்ற ரெயில்‌ வண்ட. நிலையத்துக்குத்‌ தெற்சே 
நான்கு மைல்‌ தூரத்தில்‌ உள்ளது. இப்போது இருக்‌ 
களாவூர்‌ என்று இதன்‌ பெயர்‌ வழங்குகிறது. வெட்டாறு 
என்ற ஆழ்‌.றின்‌ தென்கரையில்‌ இருக்கிறது. இந்தத்‌ தலத்‌ 
துக்கு முல்லை வனம்‌ என்ற பெயரும்‌. உண்டு. 
... கடிகொள்‌ முல்லைகம முங்கரு காவூர்‌ 
என்றும்‌, ்‌ ப 
தி கைதன்‌ முல்லைகம முங்கரு காவூர்‌ 
என்றும்‌, 
்‌ கந்த மெனவல்கம ழுங்கரு காவூர்‌ . 
என்றும்‌, 
கார்த்தண்‌. முல்லைகம முங்கரு காவூர்‌ 
என்றும்‌ இத்தலத்‌ திருப்பதிகப்‌ பாடல்களில்‌ ஞானசம்பரீ 
தீர்‌ குறிப்பிடுகிருர்‌. 
..... இத்‌ திருத்தலத்திற்கு ஞானசம்பர்தர்‌ திருப்பதிகம்‌ 
ஒன்றும்‌, இருகாவுக்கரசர்‌ திருப்பதிகம்‌ ஒன்றும்‌ உள்ளன. 
- மாரில்‌ தொண்டர்மலர்‌ கொண்டு வணங்கெ ப 
ஆசை ஆரஅருள்‌ நல்கிய செல்வத்தா்‌; 
காய்சி னதீதவிடை யாரகரு காவூர்‌எம்‌ 
ஈசர்‌ வண்ணம்‌எரி யும்எரி வண்ணமே. 
..... [சசல்வத்தர்‌, விடையார்‌; ஈசர்‌ ஆகிய, இறைவருடைய வண்‌ 
ணம்‌  எரிவண்ணம்‌. என்று  கூட்டவேண்டும்‌, எரியும்மெரி - 
வண்ணமே என்று. சொல்லவேண்டும்‌; இது செய்யுள்‌ ஓசை 
நோக்க வந்த விரித்தல்‌. விகாரம்‌,] ஆம்‌. ்‌ சு 


திருவைந்தெழுத்து 

ஒரு பொருளின்பால்‌ விருப்பம்‌ இருக்குமானால்‌ 
அந்தப்‌ பொருளினை நன்கு மதிக்கும்‌ இயல்பு மனிதனுக்கு 
உண்டாகும்‌. ஒருவரிடம்‌ அன்பு இருக்குமாயின்‌ அவ 
ருடைய குணங்கள்‌ யாவும்‌ விளக்கமாகத்‌ தெதரியும்‌; 
குற்றங்கள்‌ யாவும்‌ மங்கிவிடும்‌, நுகர்வதற்குரிய பொருள்‌ 
ஓன்றை நெடுங்காலம்‌ பெருமல்‌ முயன்று வாட்டமுற்று 
இறுதியிற்‌ பெற்று நுகர்ந்தால்‌ அதனால்‌ வரும்‌ இன்பம்‌ 
பன்மடங்கு அதிகமாகும்‌. ப உடையவனுக்கு நல்ல 
உணவில்‌ மிக்க சுவை தோன்றும்‌, பசியில்லாதவனுக்கு 
அதீதுணைச்‌ சுவை தோன்றாது. வயிற்றுவலிக்காரனுக்குச்‌ 
சில சமயங்களில்‌ உணவைக்‌ கண்டால்‌ வெறுப்புக்‌ கூடத்‌ 
தோன்றிவிடும்‌, ௮ந்த வெறுப்புக்கு! உணவின்‌ குறை 
காரணம்‌ அன்று; அவனுடைய வயிற்று வலியே 
காரணம்‌, ப 

இறைவனுடைய புகழும்‌ திருநாமமும்‌ இனிக்கின்றன 
என்று அருட்பெருஞ்‌ செல்வர்கள்‌ சொல்கிறார்கள்‌. அந்தப்‌ : 
புகழையும்‌ திருமாமத்தையும்‌ காம்‌ கேட்கும்போது அத்தனை 
இனிப்பதில்லை. காதலி ஒருத்தி நாலு பேரோடு பேகிக்‌ 
்‌ கொண்டிருக்கும்போது அவளுடைய காதலனைப்‌ பற்றி 
யாரேனும்‌ புகழ்ந்தால்‌ அவளுக்கு எத்தனை இனிமையாக 
இருக்கிறது! அவனுடைய பெயர்‌ பத்திரிகையில்‌ வந்தால்‌ 
அவள்‌ எவ்வளவு முறை. பார்த்துப்‌ பார்த்து மகழ்ச்சி 
“அடைகிறாள்‌! மற்றவர்கள்‌ . கண்களில்‌ அந்தப்‌ பெயர்‌ 
பட்டாலும்‌ அவர்களுக்கு அதுபோன்ற மகழ்ச்சி உண்டாவ 
இல்லை... அதற்குக்‌ காரணம்‌ என்ன? அந்தப்‌ பெண்ணுக்கு 
அப்‌ பெயருடையவனிடம்‌ இருக்கும்‌ காதல்தான்‌. 


திருவைந்தெழுத்து 01 


இந்தக்‌ காதல்‌ இருக்தால்‌ அதனாற்‌ பற்றப்‌ பெற்ற 
வரிடதீதில்‌ ஒருவகை உள்ள நெடஒழ்ச்சி உண்டாகும்‌. 
அவரோடு தொடர்புடைய எல்லாப்‌ பொருளிடத்தும்‌ 
விருப்பம்‌ அமையும்‌. அந்தப்‌ பொருள்களை ஈன்ராகப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்வர்‌. 


இறைவனுடைய  திருவுருவங்களையும்‌ அவற்றை 
வைத்து வழிபடும்‌ கோயில்களையும்‌ தரிசிக்கும்போது பக்தி 
உணர்ச்சி மிக்கு அதனால்‌ இன்புறுவார்கள்‌ அன்பர்கள்‌. 
ஏனையோர்களுக்கு அந்த. அநுபவம்‌ இராது, நடராஜத்‌ 
திருக்கோலத்தைக்‌ கண்ட சுந்தரமூர்த்தி நாயனார்‌ 
அடைந்த பேரின்ப அ. நுபவத்தைச்‌ சேக்கிழார்‌ பின்வரு 
மாறு சொல்கிறுர்‌: 


*ஐந்துபே ரறிவும்‌ கண்களே கொள்ள 
அளப்பருங்‌ கரணங்கள்‌ நான்கும்‌ 
சிந்தையே யாகக்‌ குணம்‌ஒரு மூன்றும்‌ 
திருந்துசாத்‌ துவிகமே ஆக 
இந்துவாழ்‌ உடையான்‌. ஆடும்‌ னந்த 
எல்லையில்‌ தனிப்பெருங்‌ கூத்தின்‌ 
வந்தபே ரின்ப வெள்ளத்துள்‌ திளைத்து 
மாறிலா மூழ்ச்சியில்‌ மலர்ந்தார்‌.''* 
இந்த அநுபவம்‌ சுந்தரமூர்த்து நாயனாருடைய திரு 
வுள்ளப்‌ பக்குவத்தின்‌ விளவாக உண்டாயிற்று, இறைவ. 
னிடம்‌ ௮வருக்கு இருந்த காதல்‌ இந்த இன்பத்தை உண்‌ 
டாக்கியது, பருவம்‌ வராத பெண்ணுக்கு ஆடவன்‌ 
இருக்தும்‌ பயன்‌ இல்லை. பருவம்‌ வந்த பெண்‌ ஆடவனால்‌ 
இன்பத்தை . அடைவாள்‌. பெண்ணுக்குப்‌ பருவம்‌ இருப்‌ 
பினும்‌ ஆடவனின்‌.றி இன்பம்‌ இல்லை. அவ்வாறே இறைவ 


னுடைய திருவுருவம்‌: முதலியன பக்தியுணர்ச்சி உடையா 


ருக்கு இன்பத்தை உண்டாக்குகின்றன; ன, மற்றவர்களுக்கு 





. * பெரியபுராணம்‌, தடுத்தாட்கொண்ட புராணம்‌, 106, 


62 ... இற்றம்பலம்‌ 


உண்டாக்குவதில்லை. . பக்தி உணர்ச்சியுடையவர்கள்‌ பிற 
பொருள்களிலே "இன்பம்‌ . காணாமல்‌ இறைவனுடைய 
தொடர்பு. பெற்ற ' பயறு இன்பம்‌ காணு 
கிருர்கள்‌... ப 


மனம்‌ உருவத்தையும்‌ பெயரையும்‌ உடைய பொருள்‌. 
களைப்‌ பற்றிக்‌ கொள்வது. இறைவனுடைய உருவத்தை 
யூம்‌ தருநாமத்தையும்‌ அன்பர்களுடைய உள்ளம்‌ பழ்றிக 
கொள்ளும்‌. எப்போதும்‌ அவனுடைய திருநாமத்தைச்‌ 
சொல்வதில்‌ இன்பம்‌ காணும்‌, அதற்கு இறைவன்பால்‌. 
உள்ள காதலே சாரணம்‌. காதல்‌ உண்டானால்‌ தான்‌ இஹை 
வனை நினைக்கும்போது மனம்‌ உருகும்‌, அப்படி. உருகும்‌ 
தன்மை மிகுதியாகும்போது கண்ணீர்‌ மல்கும்‌. உள்ளத்தில்‌ 
காதல்‌ இருந்தால்‌ பல பல எண்ணங்களி ஸணிடையிலும்‌ 
காதல்‌ செய்யும்‌ பொருளின்‌ எண்ணம்‌ நிகழும்போது : 
மற்றவற்றை விட்டுவிட்டு அதனையே எண்ணி உருகும்‌ 
செயல்‌ உண்டாகும்‌. உள்ளத்தில்‌ நிகழும்‌ அந்த கெ௫ழ்ச்சி 
மிகும்போது, அது உடம்பில்‌ மெய்ப்பாடாக வெளிப்படும்‌. 
அன்பினால்‌ அகத்தே உண்டான கெழ்ச்சியைப்‌ புறத்தே 
கண்ணிலே யிருந்து தோன்றும்‌ நீரினால்‌ உணரலாம்‌. 
அன்புக்கும்‌ உண்டோ அடைக்குச்தாழ்‌: ஆர்வலர்‌ 
பக்க? பூசல்‌ தரும்‌” ்‌ 


என்று வள்ளுவர்‌. கூறினார்‌. 


.. இறைவனுடைய திருகாமத்தை ஒன்ற அன்பர்‌ 
களுடைய நெஞ்சத்தில்‌ . அவன்பால்‌ ஆராத "காதல்‌ 
இருப்பதால்‌ அவர்கள்‌ உள்ளம்‌ கிறது; கண்ணில்‌ கீர்‌ 
- பிறகு வாயினால்‌ அதீ இருகாமத்தை ஒதுகிறார்‌ 

திருகாமத்தை வாயினால்‌ சொல்வதன்றி. உள்‌ 
ர தோன்றும்‌ உணர்ச்சியோடு. . சொல்கிருர்கள்‌.. 
உள்ளத்தே காதல்‌ என்ற நீர்‌. நிரம்பிக்‌ : கடல்போல இருக்‌ 


திருவைந்தெழுத்து 68 


இறது; அமைதியான ௮நீதக்‌ கடலிலே திருகாமத்தின்‌". நினை 
வாடிய அலை எழுகிறது. அந்த அலை அங்கிருந்து மெல்ல 
மெல்லக்‌ கண்ணுக்கு வந்து நீர்‌ மல்கச்‌ செய்கிறது... பிறகு 
நாவுக்கு வந்து நினைப்பளவில்‌ இருச்ததை டக 
ஓதச்‌ செய்கிறது. 


அப்படிக்‌ காதலோடும்‌ கசிவோடும்‌ கண்ணீரோடும்‌ 
ஓதுவதனால்‌ அன்பர்களுக்கு ஈல்ல பயன்‌ கிட்டுகிறது. ஈல்ல 
்‌ நெறியிலே அந்தத்‌ இருநாமம்‌ அவர்களைச்‌ செலுத்துகிறது. 

காத லாடுக்‌ கடிந்துகண்‌ ணிீர்மல்கி ்‌ 

ஓது வார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. 

[அன்பு மிக்கவராகி கெஞ்சு நெ௫ிழ்ந்து கண்ணீர்‌ பெருகி 
நாரவிஞல்‌ ஒதுகின்றவர்களை நல்ல . நெறியாகிய முத்திகீகுச்‌ 
செலுத்துவது-ஈமச்சவாய என்னும்‌ திருநாமம்‌ என்று சொல்ல 
வருகிறார்‌. ப 

காதல்‌ - அன்பு, கந்து - நெகழ்ந்து, மல்‌க-பெருகி, ஈண்‌. 
னெறி - நல்ல வழி; என்றது இர்கே முக்தியை, உய்ப்பது - 
செலுத்துவது.] 

ரு 


இறைவனுடைய இருநாமங்கள்‌ யாவும்‌ ஓதுவாருக்கு 

ல்ல பயன்‌ தருவனவே, ஆயினும்‌ ௮வற்றுள்ளே. நாம 
்‌ மாகவும்‌ மந்திரமாகவும்‌ ஓதப்‌ பெறுவது. .ஒன்று உண்டு, 
அதுவே நமசிவாய என்ற திருவைந்தெழுத்து. அதனை 
ஓதினால்‌ முத்தி பெறலாம்‌, மந்திரம்‌ என்ற வட 
சொல்லுக்குத்‌ தன்னை நினைப்பாரைப்‌ பாசத்தினின்றும்‌ 
நீக்குவது என்று பொருள்‌ கூறுவர்‌, மந்திரங்கள்‌ பலவானா 
லும்‌ பஞ்சாட்சர மந்திரம்‌ அவற்றிலெல்லாம்‌ சிறந்தது. 
வேதங்கள்‌ நான்கு. அவற்றில்‌ அதர்வணமென்றது ஏனைய 
மூன்று ற்கும்‌ உள்ள தட தவல்‌ தொகுத்துச்‌ 


64 சிற்றம்பலம்‌ 


சொல்லுவது, மூலமாக உள்ளவை மூன்று வேதங்களே. 
அதனால்‌ வேதத்துக்கு த்ரீ என்று.ஒரு பெயர்‌ உண்டு.* 

இந்த மூன்று வேதங்களிலும்‌ ஈடுவாக இருப்பது 
யஜுர்‌ வேதம்‌; ௮வ்‌ வேதத்தின்‌ ஏழு காண்டங்களுள்‌ 
நடுவுள்ள தாகிய காண்டம்‌ ஏழு ஸம்ஹிதையை உடையது. : 
அந்த ஏழிலும்‌ ஈடுவாகய நான்காம்‌ , ஸம்‌ ஹிதையின்‌ 
ஈடுவில்‌ ஸ்ரீருத்திரம்‌ விளங்குசின்றது, அதன்‌ நடுவில்‌ நமசி 
வாய என்ற பஞ்சாட்சரம்‌ சொல்லப்‌ பெறுகிறது. இதனால்‌ . 
வேதத்தின்‌ இருதயத்தில்‌ கிற்பது திருவைந்தெழுத்து 
என்று சொல்லலாம்‌. ்‌ 

இர்தப்‌ பஞ்சாட்சரம்‌ ஐது வகைப்படும்‌, ஸ்தல : 
பஞ்சாட்சரம்‌, சூஷ்ம பஞ்சாட்சரம்‌, காரண பஞ்சாட்‌ 
சரம்‌, மசாகாரண பஞ்சாட்சரம்‌, மகாமனு என்பவை 
அவை. நமசிவாய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம்‌, சிவாய நம ' 
என்பது சூஷ்ம பஞ்சாட்சரம்‌. சிவாய சிவ என்பது காரண. 
பஞ்சாட்சரம்‌. சிவ என்பது மகாகாரண ட மல 
சி என்பது மகாமனு, 


ஈமகசிவாய என்ற மந்திரத்துக்கு, சிவனுக்கு நமஸ்‌ 
காரம்‌? என்று சொற்பொருள்‌ கூறுவர்‌, ஆயினும்‌ அதன்‌ 
பொருளையும்‌ தத்துவத்தையும்‌ மிக நுட்பமாகவும்‌ விரிவாக 
வும்‌. ஆகமங்களும்‌, . திருமூலர்‌ திரு றக சித்தார்த. 
க, கூறுகின்றன. ப 

நமசிவாய என்றதை மந்திரமாகக்‌ கொள்வதோடன்றி ப 
இஹழைவன்‌. ப. கொண்டு. அழங்குதல்‌ தமிழ்‌ 
ல. ட 
“தரிவேதயோத 'காரணன்‌'” (தக்க்யாகம் பரணி, 380) என்ப 
தையும்‌, அதற்கு, “திரிவேத போத காரணனாவரன்‌ பிரமர; திரி 
வேது மென்றது: மூன்றே வேதம்‌, நாலாவது. மந்திர சாகையான 
அதர்வ வேதம்‌; “*திரைவேதா'” என்பது ஹலாயுதம்‌” என்று 
அதன்‌ உரையர்சிரியர்‌ எழுதிய விளக்கத்தையும்‌ காண்க. 


திருவைந்தெழுத்து 65 


911 


, “மந்திரம்‌ நமச்சி வாய வாகநீ றணியப்‌ பெற்றால்‌ 


என்று அதனை மந்திரமாகச்‌ சொன்னார்‌ திருநாவுக்கரசர்‌, 
“சிவனுக்கு வணக்கம்‌' என்ற பொருளை நினைந்து, 


5385 


நமச்சி வாயஎன்‌ றுன்னடி. பணியாப்‌ பேய னாகிலும்‌ 


என்று மணிவாசகர்‌ பாடினார்‌. 


இனி இம்‌ மந்திரத்தையே இஹைவனுடைய திருகாம 
மாகக்‌ கொண்டு வழங்குவதைத்‌ தேவாரத்திலும்‌ .பிற 
இடங்களிலும்‌ காணலாம்‌. 

“காதலாகி” என்று தொடங்கும்‌ நமச்சிவாயத்‌ திருப்‌ 
பதிகத்தில்‌ உள்ள பாடல்கள்‌ அனைத்திலும்‌. ஈமச்சிவாய 
என்பதை இறைவன்‌ காமமாக - ஐரு மொழியாலும்‌ 
தொடர்மொழியாலும்‌ கூறும்‌ சாமங்ககாப்‌ போன்ற காம 
மாக-ஞானசம்பந்தர்‌ திருவாய்‌ மலர்ந்தருளுகிறார்‌. ப 

நாதன்‌ நாமம்‌ நமச்சி வாயவே. 

நம்பன்‌ நாமம்‌ நமச்சி வாயவே, 

தச்சன்‌ நாமம்‌ நமச்சி வாயவே, 

தெற்றி, நயனன்‌ நாமம்‌ நமச்சி ல்க 

தில்லார்‌ நாமம்‌ நமச்சி வாயவே, 

தந்தி நாமம்‌ நமச்சி வாயவே, 

வரதன்‌ நாமம்‌ நமச்சி வாயவே, 

தை்கொள் தாமம்‌ நமச்சி வாயவே. 

ஓதும்‌ நாமம்‌ நமச்சி வாயவே, 

நஞ்சுண்‌ கண்டன்‌ நமச்சி வாயவே, 

ட. தத்தி நாமம்‌ நமச்சி வாய. 
இன்னும்‌, _- த 

நக்கர்தம்‌ நாமம்‌ சுமச்கிவா யவ்வென்‌ பார்நல்ல்‌?ர”? 
என்று ஞானசம்பந்தரும்‌, ஸ்‌ ப 

1! பொது, தனித்திரு நேரிசை, 4, திருவாசகம்‌, அத்தை 

பத்து, 7, £ திருவீழிமிழலை. ப 
5 


66 சிற்றம்பலம்‌ 


_ துஞ்சும்‌ பேரழ்தும்கின்‌ காமத்‌ திருவெழுத்‌ : 
தஞ்சும்‌ தோன்ற அருளுமை யாறே”! 
“ஞானச்‌ சோதிய ராதியர்‌ நரமந்தான்‌ 
ஆன அஞ்செழுத்‌ தோத'” 

*நாமளமுத்‌ தஞ்சாய நம்பர்‌ போலும்‌”? 
** எந்தையார்‌ திருநாமம்‌ கமச்சி வாய 
என்றெழுவார்க்‌ கருவிசும்பில்‌ இருக்க லாமே”* 
"திருநாமம்‌ அஞ்செழுத்தும்‌ செப்ப ராதில்‌”* 
என்று திருநாவுக்கரசரும்‌, 
“ஆசா அமுதின்‌ தி திருநாமம்‌ அஞ்செழுத்தும்‌!” 


என்று. நக்கீர தேவரும்‌ இருநாம்மென்றும்‌ சொல்லுதலைக்‌ 
காணலாம்‌, இதனைப்‌ பெயராக வைத்த விளியாக்கி, 


- *போற்றியோ ஈமச்சி வாய புயச்கனே மயக்கு சன்றேன்‌""! 


என்று மணிவாசகர்‌ பாடுகிரார்‌. “*திவனுக்கு ஈமஸ்காரம்‌' 
என்று சொல்லமைதியால்‌ பொருள்பெறும்‌ சொற்றொட 
சாக வைத்து, மந்திரமாகக்‌ கொள்ளுதல்‌ எல்லோருக்கும்‌ 
பொதுவான முழை. “ஈமசிவாய' என்பதை இறைவனுடைய 
திருகாமமாக வைத்து அதனைப்‌ பெயர்ச்சொல்லாக 
வழங்குவது தமிழ்‌ மரபு. இந்த மரப்‌ பற்‌, கியே மக்களுக்கு 
“நமச்சிவாயன்‌” என்ற பெயரை இடும்‌ வழக்குத்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ அமைந்தது. திருவாவடுதுறையா தீன த்‌இன்‌ ஆ 
குருமூர்த்தியின்‌ திருமாமமாகிய ரீ நமசிவாய தேிகர்‌: 
என்பது இந்த. வழக்கத்தை ஈன்கு தெளிவுபடுத்தும்‌, 


“இறைவ ௭ னுடைய திருகாமங்களைக்‌ காதலாகிக்‌ கூந்து 
கண்ணீர்‌ மல்கி ஓதும்போது அன்பர்களுக்கு இன்பம்‌ - 
1 திருக்குது்தொகை, திருவையாறு. * திருக்குறுந்தொகை, 
திருகாகேச்சரம்‌, * திருத்தாண்டகம்‌, தி திருவீழியிழலை.. . “பொதுத்‌ 
திருத்தாண்டகம்‌... “தனித்‌. திருத்தாண்டகம்‌, : .? கைளைபாதி 
காளத்திபாதி அத்தாதி, 100, * திருச்சதகம்‌, 09, கர ல்‌ 


திருவைந்தெழுத்து 67 


உண்டாகும்‌; ஈற்பயனும்‌ உண்டாகும்‌, அந்தத்‌ திருநாமங்‌ 
களில்‌ ஒன்றாகவும்‌ மந்திரமாகவும்‌ அமைந்திருப்பது ஈமசி 
வாய என்னும்‌ திருவைந்தெழுத்து. ௮து வேதத்தின்‌ நடுவில்‌ 
உள்ளது. வேதமென்னும்‌ மாளிகைக்கு ஈடுவிடமாகவும்‌ 
வேத புருஷனுக்கு இருதயமாகவும்‌ விளங்கும்‌ ஸ்ரீ ருத்ரத்‌ 
இதின்‌ நடுவே ஒளிர்வது இந்தத்‌ திருவைந்தெழுத்து, ஆதலின்‌ 
வேதத்தின்‌ உயிர்நிலையாகிய இதனை வேதங்களின்‌ முடிந்த 
முடிவாகிய பொருள்‌ என்று சொல்வஇல்‌ தவறு இல்லை, 
இதனை உணர்ந்தே சம்பந்தப்‌ பிரான்‌, ப 

வேதம்‌ நான்கினும்‌ மெய்ப்பொருள்‌ ஆவது 
என்று சொல்கிளுர்‌, அது மந்திரமாக நினைப்பதற்குரியது. 
மந்திரத்தை மூவகையில்‌ உச்சரிப்பர்‌. மானஸம்‌, மந்தம்‌, 
வாசிகம்‌ என்பன: ௮வை. மனத்துக்கண்‌ இயானிக்கும்‌. 
முழை மானஸம்‌;. மெல்லப்‌ பிறர்‌ காதில்‌ கேளாதபடி 
நாவைப்‌ புரட்டி. உச்சரித்தல்‌ மந்தம்‌)? வாசகம்‌ என்பது. 
வெளிப்படையாகச்‌ சொல்லுதல்‌... மந்திரங்களை. மானஸ 
_ மாகச்‌ சொல்வது சிறப்பு. ஆயினும்‌. இங்கே இரந்த ஸ்தூல 
பஞ்சாட்சரம்‌ மந்திரமாக ௮அமைந்ததோடன்‌,றித்‌ திருகாம. 
வாய்பாட்டிலும்‌ சொல்லப்‌ பெறுதலின்‌, துதிக்க அமைந்த 
மற்றத்‌ திருகாமங்களைப்‌ போலவே இதினாலும்‌ நன்னெறி 
யைத்‌. தரும்‌ சிறப்புடையது. "வேதத்தின்‌ மெய்ப்பொரு 

ளாகிய மந்திரமாக விளங்கும்‌ அதுவே அடியார்கள்‌ 

காதலா௫க்‌ கடிந்து கண்ணீர்‌ மல்கி ஒதவதற்குரிய திருச்‌ 
மாகவும்‌ இருக்கிறது. 

நாதன்‌ அப்த்‌ தமச்சி வாயவே. 

ஸ்‌ 

1  அறெழுத்‌ தடக்கெய அருமறைக்‌ கேள்வி, நாவியல்‌ மருள்‌ 
இன்‌ நவிலப்‌.பரடி' என்று திருமூருகாற்றுப்படைமில்‌ வருவது இம்‌: ' 
முறையே (186.7). . 


66 .... தற்றம்பலம்‌ . 


தேவாரம்‌ பாடிய மூவரும்‌ ஈமச்சிவாய என்ற 
இருவைக்தெழுத்தை வைத்து ஓவ்வொரு பதிகம்‌ பாடி: 
யுள்ளனர்‌. சம்பந்தர்‌ முன்பே (பஞ்சாக்கரத்‌ திருப்பதிகம்‌” 
என்ற ஒன்றை அருளியிருக்கிறார்‌. 
"துஞ்சலும்‌ துஞ்சல்‌ இலாத போழ்தினும்‌ 
கெஞ்சகம்‌ நைந்து நினைமின்‌ நாள்தொறும்‌ 
வஞ்சகம்‌ அற்றடி வாழ்த்த வந்தகூற்று 
அஞ்ச உதைத்தன அஞ்செ முத்துமே'”' 
என்பது அப்‌ பதிகத்தின்‌ முதல்‌ இருப்பாட்டு. 


நமச்வொயத்‌ இருப்பதிகத்தின்‌ முதல்‌ திருப்பாட்டே 
இங்கே எடுத்துரைத்த பாசுரம்‌. ப 
காத மாடக்‌ கசிந்துகண்‌ ணீர்மல்கி 
ஓது வார்தமை நன்னெறிக்‌ குய்ப்பது 
வேத நான்இனும்‌ மெய்ப்பொருள்‌ ஆவது 
_. தாதன்‌ நர்மம்‌ தமச்சி வாயவே. 
... இப்பதிகம்‌ சம்பந்தர்‌ இறுதியாகப்‌ பாடியது. அவர்‌ 
இருப்பெருமண ஈல்‌.லூரில்‌ திருமணம்‌ செய்துகொண்ட 
போது, மேலும்‌ உலகத்தில்‌ வாழ விருப்பமின்‌.றி, 
ப “நாதனே நல்லூர்‌ மேவும்‌ பெருமண நம்ப னேஉன்‌ 
பாதமெய்ர்‌ நீழல்‌ சேரும்‌ பருவம்‌ ஈது”! 
என்று பாட, இறைவன்‌ ஒரு சோப்‌ பிழம்பைக்‌ காட்டி 
னார்‌. அதன்கண்‌ தோன்றிய வாயிலூடே. ஞானசம்பந்தரும்‌, 
அவருடைய ஆணையின்படியே. அந்தத்‌ திருமணத்துக்கு 
வத்த அனைவரும்‌ புகலாயினர்‌. அப்போது இத நமச்சி 
வாயத்‌ திருப்பதிகத்தை ஆளுடைய பிள்ளையார்‌ பாடினர்‌. 
ர “ஞானமெய்ச்‌ கெறிதான்‌ யார்க்கும்‌ | 
நமச்சிவா யச்சொ லாம்‌என்று ' ௬ இ 


5 பெரிய புராணம்‌, திருஞான. 1240, 


திருவைந்தெழுத்து 69 


ஆனசீர்‌ நமச்சி வாயச்‌ 

திருப்பதி கக்தை அங்கண்‌ 
வானமும்‌ நிலமும்‌ கேட்க 

அருள்செய்திம்‌ மணத்தில்‌ வந்தோர்‌ 
ஈனமாம்‌ பிறவி தீர 

யாவரும்‌ புகுக என்ன”? 


5 வருமுறைப்‌ பிறவி வெள்ளம்‌ 
... வரம்புகா கத முந்தி 
உருவெனுந்‌ துயரக்‌ கூட்டில்‌ 
உணர்வின்றி மயங்கு வார்கள்‌ 
திருமணத்‌ துடன்சே வித்து ்‌ 
முன்செலுஞ்‌ சிறப்பி லே 
மருவிய பிறவி நீங்க 
மன்னுசோ தியினுட்‌ ப டப்த 
என்பது பெரிய புராணம்‌. 


அன்பர்கள்‌ இந்த உடலை விடும்‌ சமயத்தில்‌ இருவைக்‌ 
டனும்‌ சொல்லி இன்புறுவதை விரும்புவர்‌, 
* காமம்‌ பரவி நமச்சி வாயவென்னு மஞ்செமுத்தும்‌ 
சாம்‌ அன்று, உரைக்கத்‌ தருதிகண்டரய்‌ ''” 
"துஞ்சும்‌, போழ்தும்நின்‌ நாமத்‌ திருவெழுத்‌. 
தஞ்சும்‌ தோன்ற அருளும்ஐ யாநரே "5 | 
என்ற அப்பர்‌ வாக்கைக்‌: காண்க. திருஞானசம்பந்தப்‌ 
பெருமான்‌ உலக வாழ்வை விட்டுச்‌ செல்லும்போது. ஈமச்சி 
வாயத்‌ திருப்பதிகம்‌ ஓதியது, .யாவரும்‌ செய்ய வேண்டிய 
தைத்‌ தம்முடைய செயலால்‌ உணர்த்தியதாயிற்று. 
| பெரிய புராணம்‌, திருஞான. : 1946, 1949, £ திரு தாவுக்கரசர்‌ 
சேவாரம்‌, திருவிருத்தம்‌, திருமாகைக்காரோணம்‌, 8.. £ திருக்குறுக்‌ 
தொகை, திருவையாறு. 4 ரச்‌ 3 


உச 


சோதிக்க வேண்டாம்‌ 


விலங்கினங்கக£க்‌ காட்டிலும்‌ அரட்்‌ சிறந்தவன்‌ 
என்று கூறுவதற்குக்‌ காரணம்‌ மலர்கள்‌. “தகக இன்ன 
தகாதன இன்ன என்று, ஓக்க உன்னும்‌ "1! பகுத்தறிவை 
உடையவனாக இருப்பதுதான்‌. அறிவின்‌ “சிறப்பினால்‌ 
்‌ மனிதன்‌ விலங்கெங்களையும்‌ அடக்யொளுகிறான்‌. ஐம்‌ 
பெரும்‌ பூதங்களையும்‌ வசப்படுத்திப்‌ பல இயந்திரங்களை 
இயக்குகறான்‌. உடம்பினாற்‌ செய்யும்‌ வேலைகளைக்‌ காட்டி 
னும்‌ அறிவினால்‌ அமையும்‌ வேலைகள்‌ மிகச்‌ சிறந்த பயனை 
அளிக்கின்‌ றன. 

தான்‌ உலக வாழ்க்கையில்‌ பெறும்‌ அதநுபவத்தால்‌ 
அவன்‌ அறிவு பெறுகிறான்‌. முன்னோர்கள்‌ தம்முடைய 
அறுபவத்தை நூலாக எழுதி வைத்திருததலின்‌ ௮ம்‌ நூல்‌ 
அளைப்‌ படித்தும்‌ அறிவு பெறுகிறான்‌. பிறர்‌ தம்‌ அநுபவத்‌ 
தாலும்‌ சல்வியினாலும்‌ உணர்நீதவற்றைக்‌ கூறக்‌ கேட்டும்‌ 
அறிவு பெறுகிறான்‌. கல்வி, கேள்வி, அநுபவம்‌ என்னும்‌ 
மூன்றினாலும்‌ மனிதனுடைய அறிவு வளம்‌ பெறுகிறது. 
அந்த அறிவைக்‌. கொண்டு. அவன்‌ பல அறிய பெரிய 
காரியங்களைச்‌ சாதித்துக்‌ கொள்கிறான்‌. 

.... பலருக்கு விளங்காமல்‌ மயக்கமாக இருக்கும்‌ உண்மை 
களை அறிவாளி தன அறிவினால்‌ தெளி$ூருன்‌ ; பிறருக்கும்‌ 
தெளிவுறச்‌ சொல்கிறான்‌. மின்சாரத்தைக்‌ கண்டுபிடித்தது, ' 
வானொலிக்‌ கருவியைக்‌ சண்டுபிடித்தது, தாமே. இயங்கும்‌ 
ஊர்திகளைக்‌ கண்டுபிடித்தது முதலிய விஞ்ஞான வெற்றி ப 
கன்‌. யாவும்‌. மனிதனுடைய அறிவாற்றலின்‌ ட்‌ அலக்‌ 
விளைவுக்கு உரிய உதாரணங்கள்‌. 


* கம்பராமாயணம்‌, வாலிவதைப்‌ படலம்‌, 112. 


சோதிக்க வேண்டாம்‌ 71 


நுண்ணிய அறிவினால்‌ சோதிக்கச்‌ சோதிக்கப்‌ பல 
உண்மைகள்‌ அறிவாளிகளுக்கு விள்ங்குகன்றன. மனீத 
னைச்‌ சோதித்து அவனுடைய இயல்புகளையும்‌ ஆற்‌ றலையும்‌, 
விலங்குகளைச்‌ சோதித்து அவற்றின்‌ இயல்புகளையும்‌, 
மக்கள்‌ சென்று உலாவுவதற்கரிய இடங்களுக்குச்‌ சென்று 
சோதித்து அங்குள்ள தட்ப வெட்ப நிலைகளையும்‌, பஞ்ச 
பூதங்களைச்‌ சோதித்து அவற்றின்‌ தன்மைகளையும்‌ அறி 
வாளர்கள்‌ உணர்‌இரர்கள்‌. விஞ்ஞான சோதனைகளில்‌ 
ஈடுபட்டவர்‌ அவ்வப்போது கண்டுபிடித்து அறியும்‌ 
உண்மைகள்‌ அதிசயிக்கத்‌ தக்கனவாக இருக்கின்றன. 
விஞ்ஞானிகளுடைய ஆற்றலைப்‌ பார்த்தால்‌ அவர்களஞுடைய 
சோதனையால்‌ . தெளிவுபடாதனவே . இல்லை : யென்று 
தோன்றுகிறது. கடல்‌ ஏன்‌ நீலமாக இருக்கிறது? 
விஞ்ஞானிகள்‌ : ஆராய்ந்து காரணம்‌ கூறுகிருர்கள்‌. 
காமாலைக்‌ கண்ணனுக்குப்‌ பார்ப்பன வெல்லாம்‌ . ஏன்‌ 
மஞ்சளாகத்‌ தோன்றுகின்றன? விஞ்ஞானிகள்‌ மிக 
எளிதில்‌ விடை சொல்லிவிடுவார்கள்‌. மனித இருதயம்‌ 
எப்படி இயங்குகிறது? : பள்ளிக்கூடத்துப்‌ பிள்ளை கூட . 
விடை சொல்லும்படி. விஞ்ஞானிகள்‌ புத்தகம்‌ எழுதி 
யிருக்கிறார்கள்‌. 


ஆனால்‌ இந்தப்‌ பிரபஞ்சங்களுக்கெல்லாம்‌ மூலகாரண 
னாக இருக்கும்‌ இறைவன்‌ எப்படி இருப்பான்‌ ? அவனைக்‌ 
கண்டு பிடித்து அவனுடைய அருளைப்‌ பெறுவது 
எவ்வாறு ?--இந்தக்‌ கேள்விகளுக்கு விஞ்ஞானிகள்‌ விடை 
'சொல்வதில்லை; சொல்லவும்‌ இயலாது. சிறந்த விஞ்ஞானி 
தன்‌ அறிவாற்றலால்‌ பலவற்றைக்‌. கண்டுபிடித்த பிறகும்‌, 
இன்னும்‌ தன்‌ அறிவுக்கு எட்டாத பல: உண்மைகள்‌ 
உண்டு என்பதை ஒப்புக்கொள்கறான்‌. . இறைவன்‌ இருக்‌ 
கிறுன்‌ என்ப அநுமானத்தால்‌ சொல்லத்‌ தெரியுமன்‌ றி 
அவனுடைய இயல்புகளையோ, செயல்களையோ காரணங்க 


ந்த சிற்றம்பலம்‌ 


ளுடன்‌ எடுத்துச்‌ சொல்ல முடி.வதில்லை. உதாரணங்களா 
லும்‌ எடுத்துக்காட்ட முடியாது. 

இறைவன்‌ அறிவுக்கு அப்பாற்‌ பட்டவன்‌) ஆதலினால்‌ 
அறிவின்‌ சோதனைக்கு உட்படாதவன்‌. அவன்‌ இருக 
கருன்‌ என்பதற்கு மாத்திரம்‌ ஏதுக்களும்‌ எடுத்துக்‌ 
காட்டுக்களும்‌ சொல்லலாம்‌. 

பிரபஞ்சம்‌ தோன்றியும்‌ வளர்ந்தும்‌ அழிந்தும்‌ 
தொழிற்படுவதால்‌ அந்தத்‌ தொழிலைச்‌ செய்யும்‌ இறைவன்‌ 
ஒருவன்‌ இருக்கிறான்‌ என்று ஏதுவைக்‌ காட்டிச்‌ சொல்ல 
லாம்‌. குடம்‌ இருத்தலால்‌ அதனைச்‌ செய்த குயவன்‌ ஒருவன்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌; அதுபோலப்‌ பிரபஞ்சம்‌ தோன்றுத 
லால்‌ அதற்கு மூல காரணனாகிய இறைவன்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌ என்று உதாரணம்‌ காட்டலாம்‌. இதற்கு மேல்‌, 
என்‌ . இறைவன்‌ பிரபஞ்சத்தைப்‌ . படைக்க வேண்டும்‌ 
... என்று. கேட்டால்‌ அதற்கு எளிதில்‌ காரணம்‌ கூ 
இயலாது. உயிர்கள்‌ தனு. கரண புவன போகங்களைப்‌ 
- பெற்றுத்‌ தம்‌ வினைகளுச்‌ டோன இன்ப துன்ப .அநுபவங்‌ 
களைப்‌. பெறும்பொருட்டுப்‌  பிரபஞ்சத்தைச்‌ சிருட்டிக்‌ 
கஇறுன்‌ என்று கூறினால்‌, அதற்கு மேலும்‌, '*அந்த வினைகள்‌ 
எவ்வாறு வந்தன? இறைவன்‌ எதற்காக வினைக்கீடாக 
.இன்பதுன்பங்களைக்‌ கொடுக்கவேண்டும்‌ ?” என்று கேள்வி 
களை எழுப்பிக்கொண்டே போனால்‌ விடை காண 
இயலாது. இப்படி ஏதுக்களர்லும்‌ எடுத்துக்‌ காட்டினாலும்‌ 
ஓரளவு. இறைவன்‌ உண்மையை உணர்ந்துகொள்ள 
- வேண்டும்‌. அந்த. அளவுக்கு. அறிவு பயன்படும்‌. ௮க்‌ 
கரையைச்‌ சாரும்‌ வரையில்‌ தோணி பயன்பட்டு அப்பால்‌ 
பயன்‌' படாதது போல, அறிவும்‌ அதன்‌ திறமாகிய 
- சோதனையும்‌ அதற்குக்‌ கருவிகளாகிய ஏதுவும்‌ எடுத்துக்‌ 
காட்டும்‌ ஜூளவுதான்‌ பயன்படும்‌. அந்த அளவுக்கு மேல்‌ 
- போனால்‌ பயன்படுவதில்லை. அப்படிப்‌ போகவேண்டியது 
அவகியமும்‌ அன்று. 


சோதிக்க வேண்டாம்‌ 78 


இறைவனிடம்‌ அன்பு கொள்ள வேண்டும்‌ என்ப 
தற்கு ஏதுவும்‌ எடுத்துக்காட்டும்‌ பயன்படும்‌. அதற்கு 
மேலும்‌ அறிவை ஈம்பி வாழ்கிறவன்‌ கரையில்‌ இறங்கிய 
பிறகும்‌ தோணியை நிலத்திலே செலுத்த முயலுபவனைப்‌ 
போன்றவனே ஆவான்‌. எனவே, இறைவன்பால்‌ அன்பு 
செய்வார்‌ அளவுக்கு மேல்‌ சோதனை செய்ய வேண்டுவ 
இல்லை. மிகீகுச்‌ சோதத்தலால்‌ பயன்‌ இல்லை. 

இதைத்‌ திருஞானசம்பந்தர்‌ சொல்கிருர்‌. 

ஏதுக்க ளாலும்‌ எடுத்த மொழியாலும்‌ மிக்குச்‌ 

சோதிக்க வேண்டா, 

[ஏதுக்களினலும்‌ அவற்றுக்‌ கேற்ப எடுத்துக்காட்டும்‌ 
திருஷ்டாந்தக்களாலும்‌ அளவுக்கு மிஞ்சிச்‌ சோதனை செய்ய 
வேண்டாம்‌, ்‌ 

ஏது; இதனால்‌ இது ஆயிற்றென்று சொல்லுதல்‌, 'குடம்‌ 
இருத்தலால்‌ குயவன்‌ இருப்பான்‌ என்பதில்‌ குடம்‌ இருத்தல்‌ 
எது. எடுத்துக்காட்டு, திருஷ்டாந்தம்‌ இரண்டும்‌ ஒரே பொரு 
ஞூடையன. மிக்கு - அளவுக்கு மிஞ்சி,] 

ரு 

சோ திக்க வேண்டாம்‌ என்றால்‌ இறைவன்‌ இருக . 
இருள்‌ என்ற எண்ணம்‌ மனத்தில்‌ உண்டாக வேண்டாமா? 

அந்த எண்ணம்‌ உண்டாவதற்கு மிகமிக நுட்பமாக 
ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லையே! நாம்‌ இனந்தோறும்‌ 
காணும்‌ பொருள்களைக்‌ கொண்டே இறைவன்‌ உண்‌ 
மையை உணர்ந்து. கொள்ளலாமே! கண்‌. இருந்தும்‌ 
இருளிலே ௮து காண மாட்டாது; -கதிரவனோ, சச்‌ திரனோ, 
௮க்கினியோ இருந்தால்‌ காணும்‌ ஆற்றலைப்‌ பெறும்‌. அந்தக்‌... 
கதிரவனிடத்தும்‌ .தங்களிடத்தும்‌ இயினிடத்தும்‌ . சுடர்‌ ' 
விடுகன்றவன்‌ யார்‌? முச்சுடர்களும்‌ ஓளி பெறுவதற்கு 
மூலகாரணமான சோதி இழைவன்‌. விளக்கு எரியும்‌ 
போது அதை ஏற்றி வைத்தவர்‌ ஒருவர்‌ உண்டு என்று 
-ஏதுவினால்‌ உணர்கிறோம்‌. அப்படியே: முச்சுடர்களையும்‌ 


ர்க ப சிற்றம்பலம்‌ 


காணும்போது அவற்றைச்‌ சுடரச்‌ செய்யும்‌ சோதி ஒருவன்‌ 
இருக்கிறான்‌ என்று உணரலாம்‌, மூன்று சுடர்கள்‌ ஒளி 
விடுதலாகிய ஏதுவைக்‌ கொண்டு சோதி ஒருவன்‌ இருப்‌ 
பதை உணரலாம்‌, பற இருளை இந்தச்‌ சுடர்கள்‌ போக்கு 
வதைக்‌ கண்டு அதுபோல ௮க இருளைப்‌ போக்கும்‌ சோதி 
ஒருவன்‌ இருக்கிறான்‌ என்று திருஷ்டாந்தம்‌ கொண்டு 
இறைவனுடைய பெருமையை உணரலாம்‌. *இறைவன்‌ 
இருக்கிறான்‌. மூன்று ௪டர்களுக்கும்‌ ஒளி உதவுகின்‌ றவன்‌ 
அவன்‌); புற இருளை இச்சுடர்களாலே போக்குவது போல 
அக இருளை ஞான மென்னும்‌ சுடரால்‌ போக்குவான்‌. 
இவ்வாறு புறத்தும்‌ அகத்தும்‌ சோதியாகிய இறைவன்‌ 
சுடர்‌ விட்டுக்‌ கொண்டிருக்கிறான்‌' என்று ஏதுவையும்‌ 
எடுத்துக்காட்டையும்‌ கொண்டு தெரிந்துகொள்ளலாம்‌. 
அந்த அளவு போதுமே/ | 
௬டர்‌ விட்டுளன்‌ எங்கள்‌ சோதி. 
[புறத்தும்‌ அகத்தும்‌ எங்கள்‌ சோதியாகிய இறைவன்‌ சுடர்‌ 
விட்டுக்கொண்‌ டிருக்கிறான்‌.] 
இரந்த இரண்டு அழிகளுக்கும்‌ பெரிய புராணத்தில்‌ 
சேக்கிழார்‌ பொருள்‌ கூறுஒருர்‌; “சங்கரன்‌ தனக்கு ஒப்பு 
வேறு இலலாதவன்‌, அதனால்‌ இன்னான்‌, இத்தகையவன்‌, 
அவனைப்‌ போன்றவன்‌ இவன்‌ என்று சொல்ல ஒண்ணாது. 
ஏது, எடுத்துக்காட்டு ஆகிய அவற்றால்‌ அவனை அளக்க 
முடியாது” என்பது முதல்‌ அடிக்கு அவர்‌ கூறும்‌ பொருள்‌. 
மன்னும்‌ ஏதுக்க ளாலெனும்‌ வாய்மைதான்‌ 
்‌ தன்ன தொப்புவே நின்மையிற்‌ சங்கரன்‌ 
இன்ன தன்மையை ஏது எடுத்துக்காட்டு 
அன்ன வற்றால்‌ அளப்பிலன்‌ என்றதாம்‌." 
பெரிய புராணம்‌, திருஞான. 884,. நிலைபெற்ற எதுக்க 
ளால்‌ என்னும்‌ திருவாக்கு, தனக்குரிய ஒப்பாக. வேறு பொருள்‌ 
இன்மையினால்‌ சங்கரன்‌ தன்‌ தன்மையை, ஏது எடுத்துக்‌ காட்டு 


என்ற அவற்றால்‌ 'அளப்பதற்கரியவன்‌ என்று சொன்னபடியாம்‌” 
என்பது இதன்‌: உரை. 


சோதிக்க. வேண்டாம்‌ 7௫ 


அடுத்த அடிக்கு, அக்கிணிக்குரிய புறத்தொளியாக 
வும்‌ அன்பிலே ஊன்றும்போது அன்பர்களுக்கு. அகவிரு, 
ளைப்‌ போக்க உள்ளே எழுஞ்‌ சோதியாயும்‌ நின்றான்‌ 
இமைவன்‌. இதனை ஒட்டி உணர்வாருக்கு இது அறிவத ழம்‌ 
குரிய பொருளாகும்‌” என்று உரை கூறுவர்‌, சேக்கிழார்‌... 
தோன்று காட்சி சுடர்விட்‌ டுளன்‌ என்பது 
ஆன்ற அங்கிப்‌ புறக்தொளி யாய்‌ அன்பில்‌ 
ஊன்ற உள்‌எமுஞ்‌ சோதியாய்‌ நின்றனன்‌ 
ஏன்று காண்பார்க்‌ கிதுபொருள்‌ என்றதாம்‌.''! 


ஸு 


ப "இறைவனுடைய இயல்பு முழுவதையும்‌ உணர்ந்து 
கொள்ள வேண்டும்‌ என்பது நம்‌: நோக்கம்‌ அன்று, 
நம்மால்‌ மூற்றும்‌ உணர்ந்துகொள்ள .முடி.ஏறதென்ே. 
வைத்துக்கொள்வோம்‌. அதனால்‌ ஈமக்கு என்ன பயன்‌? 
இங்கே, ராமகிருஷ்ண பரமஹம்ஸர்‌ கூறிய கதை ஓன்று 
நினைவுக்கு வருகிறது, ப ப 

ஒரு பழத்‌ தோட்டத்திற்குள்‌ இரண்டு பேர்‌ நுழைர்‌ 
தார்கள்‌. ஒருவன்‌ அங்குள்ள மரங்களை எல்லாம்‌ கண்டு, 
எவ்வளவு உயரம்‌ வளர்ந்திருக்கின்றன, எத்தனை பழங்கள்‌ 
பழுத்திருக்கின்றன்‌ என்று ஆராய்ச்சி செய்யத்‌ தலைப்‌ 
பட்டான்‌. மற்‌. றவனோ நேரே தோட்டக்காரனிடம்‌ சென்று: 
அவனோடு நயமாகப்‌ பேசி அவன்‌ தந்த பழங்களை வாங்கி 
உண்டான்‌. இந்த இரண்டு. பேர்களிலும்‌ பழத்தைப்‌ 
பெழ்‌.நு உண்டவனே சிறந்தவன்‌, அப்படியே இறைவனைப்‌ 

்‌ பெரிய புராணம்‌, திருஞான, 898, தோன்றுகின்ற காட்சி 
யாக, சுடர்‌ விட்டுளன்‌. என்று: தொடங்கிய அடி, அமைந்த 
அக்கினியின்‌ புறத்து ஒளி.பாய்‌ அன்பிலே ஊன்றி நிற்க உள்ளே 
எழும்‌ . அகச்‌ சோதியரய்‌ இறைவன்‌ நின்றான்‌; விரும்பிக்‌. காண்‌ 
பாருக்கு இது” உணரும்‌ பபரகுள்‌ என்று எழக அட யானும்‌ 
என்பது இதன்‌ உரை. ்‌ ்‌ 





16 சிற்றம்பலம்‌ 


பற்‌ ்‌ நிய சாத்திரங்களைப்‌ படித்து ஆராய்ச்சி செய்து 
பொழுது போக்குபவர்களைவிட அவனிடம்‌ பக்தி செய்து 
அவன்‌ அருளைப்‌ பெறுபவனே சிறந்தவன்‌. 
. பழத்‌ தோட்டம்‌ இது என்ற அளவுக்கு ஆராய்ச்சி 
இருந்தால்‌ போதும்‌. அதற்குமேல்‌ ஆராய வேண்டிய 
அவயம்‌ ஈமக்கு இல்லை. பழத்தை நுகர மூயல்வதுதான்‌ 
நாம்‌ செய்வதற்குரியது, ப 

இறைவனுடைய அருளைப்‌ பெறுவதனால்‌ நமக்கு 
என்ன பயன்‌? நாம்‌ என்றும்‌ சவலை உடையவர்களாக , 
இருக்கிறோம்‌. வாழ்காளில்‌ எத்தனையோ வகையான 
துக்கங்கள்‌ நேர்கின்றன. பசி, பிணி, பகை ஆூய துன்பங்‌ 
"கன்‌ உண்டாகின்றன. இவற்றிம்‌ கெல்லாம்‌ மேலாகப்‌ 
பரிற.ப்பு இறப்பு ஆகிய இவை இருக்கின்‌ றன. வாழ்நாளில்‌ 
கவலை இல்லாமல்‌ ஒருவர்‌ இருப்பது அருமை. அப்படி. 
. இருப்பதாக இருந்தாலும்‌ பிறப்பு, இறப்பு என்னும்‌ பபரிய 
துக்கங்களினின்றும்‌ நீங்கி இருக்க மடியாது. நமக்கு வரும்‌ 
துன்பங்கள்‌ எல்லாவற்றுக்கும்‌ பெரியவை இவ்விரண்டும்‌. 
பிறப்பு இறப்பு இரண்டும்‌ இல்லாவிட்டால்‌ வேது துக்கங்‌ 
“களே இல்லை. ஆதலின்‌. ஓவ்வொரு துன்பமாக நீக்கக்‌ 
'கொண்டிருப்பதைவிடப்‌ பிறப்பு இறப்பை நீக்குவதற்கு 
முயன்றால்‌ எல்லாத்‌ துன்பங்களையும்‌ போக்க முயன்ற 
தாகும்‌. வளர்ந்த. மரத்தின்‌ ஆணி. வேரைத்‌ தறித்தால்‌ 
மரம்‌ முற்றும்‌ வாடி விடுவதைப்‌ போலப்‌ பிறப்பு இப்புத்‌ 
துன்பங்களின்‌ மூலம்‌ போனால்‌ எல்லாம்‌ போய்விடும்‌. 
அந்த மூலந்தான்‌ பாசம்‌. என்பது. அதை சககுவத்‌ 
நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும்‌... 

பசியைப்‌ போக்க வேண்டுமானால்‌ உணவை உண்ண. 
வேண்டும்‌. நம்முடைய. மாதுக்கத்தைப்‌ போக்குவது 
இஹழைவனது. அருள்‌: பழத்தைத்‌ தரும்‌. தோட்டக்காரனை 
சட கட பழத்தை அுகர்க்தவனைப்‌ போல, 


சோதிக்க வேண்டாம்‌ 17 


இழமைவன்பால்‌ அன்பு பூண்டு அவன்‌ அருளைப்‌ பெற்றுப்‌ 
பாசத்தைப்‌ போக்கி மாதுக்கம்‌. நீங்கவேண்டும்‌, அதை 
விட்டுவிட்டு அறிவை நம்பி ஏதுக்களாலும்‌ எடுத்த 
மொழியாலும்‌ சோதிக்கப்‌ புகுந்தால்‌, அந்தச்‌ சோதனைக்கு 
மூடிவு இராது; நமக்கும்‌ துக்கம்‌ நீங்காது. 

ஆகவே மாதுக்கம்‌ நீங்க விரும்பினவர்கள்‌ இறைவன்‌ 
பால்‌ அன்பு செய்ய வேண்டும்‌. ௮ன்பு என்பது உள்ளத்தின்‌ 
கண்ணே உண்டாகும்‌ ஒட்டுறவுணர்ச்சி. மனத்தால்‌ இறை 
வனைப்‌் பற்றி நிற்றலே அன்பாகும்‌. அப்படிப்‌ பற்றினால்‌ 
நன்றாக வாழலாம்‌. 


*இஹைவனைச்‌ சோதித்து. அறிய ஒண்ணாது; அவன்‌ 
உண்மையை அறிந்தால்‌. போதும்‌; அப்படி. அறிவது 
அவனை மனம்‌ பற்றி ௮ன்பு செய்து பெறிய துக்கத்தைப்‌ 
- போக்கிக்‌ கொள்வதன்‌ பொருட்டு. துக்கம்‌ நீங்கினால்‌ 
இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ ஈன்கு வாழலாம்‌''' என்று 
தமிழ்‌ விரகர்‌ பாடுகிறார்‌. 

ஏதுக்க ளாலும்‌ எடுத்த மொழியாலும்‌ மிக்குச்‌ 

சோதிக்க வேண்டா; ௬டர்விட்டுளன்‌ எங்கள்‌ சோத; 

மாதுக்கம்‌ நீங்க லுறுவீர்‌, மனம்பற்றி வாழ்மின்‌. 

[9-ஆம்‌ அடி. உரை: மனத்திலை இறைவனைப்‌ பற்றி அன்பு 
செய்து வாழுங்கள்‌; அதனால்‌ பெரிய துயரங்கள்‌ நீங்கும்‌ நிலையை : 
அடைவீர்கள்‌. 

மா - பெரிய, நீக்கலுறுவீர்‌ -. நீங்குதலைப்‌ பெறுவீர்சள்‌;. 
நீங்கு தலை விரும்புகிறவர்களே என்றும்‌ சொல்லலாம்‌. தா 
மனத்தால்‌ பற்றி. வாழ்வின்‌ - வாழும்கள்‌.] | ன 

மூன்றாம்‌ அடிக்குச்‌ சேகீகழார்‌, . “ஆதிச்‌ சடர்ச்‌ 
சோதியினை அன்பினாலே மனத்துக்‌ குள்ளே அழைத்து. 
அவனுடைய. அருளாலே போதமடைந்து அதனாற்பெற்ற- 
௮௧ மோக்காகிய ஞானத்தைப்‌ பெற்று அந்த நோக்கம்‌ 


16 சிற்றம்பலம்‌ 


சிறிசளவும்‌ நீங்காமல்‌ பொருந்தி வாழ்ந்து ஈம்மைப்‌ பிறப்பு 
இறப்புக்குள்‌ வேறுபடுத்தித்‌ துன்புறுத்தும்‌ பாசத்தால்‌ 
அவரும்‌ பிறப்புக்குரிய அஞ்ஞான கெறியினின்றும்‌ நீங்குங்‌ 
கள்‌'' என்று பொருள்‌ வகுத்‌திருககஇிருர்‌, 
” மாதுக்கம்‌ நீங்க லஓுறுவீர்மனம்‌ பற்றும்‌என்பது 

ஆதிச்சுடர்ச்‌ சோதியை அன்பின்‌ அகத்துள்ளாக்கிப்‌ 

போதித்த கோக்குற்‌ றெழியாமற்‌ பொருந்திவாழ்ந்து 

பேதித்த பந்தப்‌ பிறப்பின்றெறி பேர்மினென்றும்‌." * 

இறைவனிடம்‌ அன்பில்லாதவர்களும்‌, நல்ல நெறியில்‌ 
வாழ வேண்டும்‌ என்ற. எண்ணமில்லாதவர்களும்‌ இத்‌ 
தகைய உபதேசத்தைக்‌ கேட்டுப்‌ பயனடையப்‌ போவ 
இல்லை. அவர்கள்‌ தமக்கு மா துக்கம்‌ உண்டென்பதையே 
மறந்தவர்கள்‌. ஆதலின்‌, நன்னெறி பற்றி வாழும்‌ 
ஆசைய டையவர்களுக்கே இந்த உரை பயன்‌ பெறும்‌, 
அத்தகைய சாதுக்கள்‌ உலகில்‌ பலர்‌ இருக்கிருர்கள்‌. 
_ கல்ல நெறியை. அடைய வேண்டும்‌ என்ற. விருப்பம்‌ 
உடையவர்கள்‌, போலி ஞானிகளையும்‌ உலகாயதர்களையும்‌ 
அணுகி வீண்‌ ஆராய்ச்சியில்‌ புகுவதும்‌ உண்டு. அந்த 
ஆராய்ச்சியால்‌ தமக்கு ஏதேனும்‌ வழி உண்டாகும்‌ என்ற 
நம்பிக்கையால்‌ அவ்வாறு செய்வார்கள்‌. அவர்களுக்கு 
உண்மையை உணர்த்தி, எவிண்‌ ஆராய்ச்சியிலே புக 
- வேண்டாம்‌. சாட்சிக்காரன்‌ . காலில்‌ விழுவதைவிடச்‌ 
சண்டைக்காரன்‌ காலில்‌ விமுவதே . சாலச்‌ இறந்தது. 
ஆராய்ச்சிக்‌ குழுவிலே சேராமல்‌ இறைவனையே சாருங்கள்‌. 
யார்‌. யாரையோ சார வேண்டாம்‌. இங்கே வாருங்கள்‌ ; 
*. பெரிய. திருஞா. 886... இதன்‌ பொருள்‌ ;. * மாதுக்கம்‌ 
நீக்கலுறுவீர்‌ மனம்‌ பற்றும்‌ என்ற வாக்கு, ஆதிச்‌ : சுடர்ச்‌ 
சோதியை அன்பினால்‌ உள்ளத்துள்‌ அழைத்து அவனாற்‌ போதில்‌ 
_கப்பெற்ற உண்முக . நோக்கைப்‌.. பெற்று, . இது ஒழியாத 
வண்ணம்‌. பொருந்தி வாழ்ந்து, வேறுபட்ட ., பாசத்தால்‌ 
உண்டாகும்‌ பிறப்பு வழியினின்று நீங்குங்கள்‌ என்று. சொன்ன 
தாகும்‌.” : படு ப 


சோதிக்க வேண்டாம்‌ 70. 


வந்து சாருங்கள்‌ ; இறைவனையே சாருங்கள்‌. .சாதுக்களாக 
உலகத்தில்‌ மிகுதியாக இருக்கும்‌ மக்களே / வாருங்கள்‌ ?” 
என்று அழைக்கிறார்‌ அருட்பாலமுதுண்ட தெருட்‌ 
பாவலர்‌. ணிய ன 
சாதுக்கள்‌ மிக்கீர்‌.! இறையே வத்து சார்மின்களே. 
[சாதுகீகளாக மிக்கிருக்கின்றவர்களே | பிறரைச்‌ சாராமல்‌ 
இறைவனையே வந்து அடையுங்கள்‌. 
சரதுக்கள்‌ - நன்னெறி செல்ல விரும்பும்‌. அன்பர்கள்‌. 
மிகீகீர்‌ - மிகுதியாக உள்ளவர்களே. இறையே- இறைவனையே ;: 
ஏகாரம்‌ வேறு இடங்களைச்‌ சாராமல்‌ இவனையே சரருக்கள்‌ 
சான்ற பொருளில்‌ வந்தது ; பிரிநிலை. சார்மின்கள்‌ - அடையுங்கள்‌. 


சார்மின்‌ என்றாலே போதும்‌ :' கள்‌. விகுதி மேல்‌ விகூதி. எ: அர்‌ 
நிலை] 


இந்த அடிக்குச்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌, 2 வேண்டு. 
கின்ற வேட்கைக்குரிய பொருள்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
இறைவனுடைய பாதத்தில்‌ பூண்ட அன்பினாலே பெற்றுப்‌. 
போற்றுகின்‌ உவர்களே, வந்து அடையுங்கள்‌ ” என்று . 
உரையருளினார்‌. ப 
* ஈண்டு சாதுக்கள்‌ பயல தோதிற்று ) 
வேண்டும்‌ வேட்கைய எல்லாம்‌ விமலர்தாள்‌ 
பூண்ட அன்பினிற போற்றுவீர்‌, ரல்‌. 
ஆண்ட சண்பை அரசர்‌ அருளினார்‌. த 


நல்ல நெறியிலே செல்லவேண்டும்‌ என்ற. உள்ளம்‌. 
படைத்த சாதுக்களைப்‌ பார்த்துச்‌ சொல்லுூருர்‌ சம்பந்தர்‌; 
நீங்கள்‌ ஏதுக்களாலும்‌ எடுத்த மொழியாலும்‌. வேண்டிய ப 
- அளவுக்கு மேலே சோதிக்கவேண்டாம்‌. இறைவன்‌ மூலப்‌ 
"பெருஞ்‌ சோதியாகி அகத்தும்‌ புறத்தும்‌ விளங்கி இருள்‌ 
ப 1 வெறிய, திருஞான, 827. ஐதிற்று - ஓதியது. வேட்கைய... 
வேட்கைக்குரியவை. அன்பினிற்‌ 'போற்றுவீர்‌ - அன்மினாலே ... 
பெற்றுப்‌ போற்றுப்வர்களே., ன்‌ டட ்‌்‌ 





ப 80. ப சிற்றம்பலம்‌ 


ரம தவன்‌ இதைக்‌ தெரிந்துகொண்டு உள்ளத்தால்‌. 
. அவனைப்‌ பற்றி அன்பு செய்தால்‌ பெரும்‌ துயரங்களினின்‌ 
றும்‌ நீங்கலாம்‌. ஆகவே, எம்‌ இைவனையே' வந்து அடை 
்‌ டது "என்று வழிகாட்டுகிறார்‌. 

ஏதுக்க ளாலும்‌ எடுத்தமொழி யாது மிக்குச்‌ 
சோதிக்க வேண்டா ; சுடர்விட்டுளன்‌ எங்கள்‌ சோதி; 

மாதுக்கம்‌ நீங்கல்‌ உறுவீர்‌ ) மனம்பற்றி வாழ்மின்‌ 

சாதுக்கள்‌ மிக்க / இறையேவத்து சார்மின்களே. 

3. 


ப “இது: திருப்பாசரம்‌ என்ற திருப்பதிகத்தில்‌ 5-ஆம்‌ 
திருப்பாட்டு, சம்பந்தப்‌ பெருமான்‌ சமணரோடு வாது 
செய்தபோது இந்தப்‌ பதிகத்தைப்‌ பாட்‌. ஏட்டில்‌ எழுதி, 
- அவ்வேட்டை வையையிலே இட, அது ஆற்றோடு 
போகாமல்‌ அதனை எதிர்த்துச்‌ சென்றது. சம்பந்தர்‌ புனல்‌ 
- வாதத்தில்‌ வென்றார்‌. ௮க்த வெற்றி ஈல்கெ. பாசுரங்க 
ளாதலின்‌ ' தி௫ப்பாசுரம்‌ ' என்ற்‌ பெயரை: இத்திருப்பதிகம்‌ 
பெற்றது.” ப 


ட பெரிய. 'இருஞான. 816-647. ்‌. 


ஏழையடியார்‌ சொல்‌ 


சிறந்த பாட்டுக்காரர்‌ அவர்‌. கணீரென்ற தொண்டை. 
சாரீர சம்பத்து மிகவும்‌ நன்றாக வாய்த்திருக்கிறது. 
பாட்டுப்‌ பாடினால்‌ சாஇித்தியத்தின்‌ உருவம்‌ நன்றாகப்‌ 
புலப்படும்படி, பாடுவார்‌. சங்கேத ஞானத்தில்‌ அவருக்கு 
இணை அவரே. அற்புதமான கவிகளை அவர்‌ தம்முடைய 
சாரிரத்திலே இழைத்துப்‌ பண்ணோடு ஓதும்போது கூடி 
யிருக்கும்‌ மக்கள்‌ அத்தனை பேரும்‌ சொக்கிப்‌ போவார்கள்‌, 
இறைவனைப்‌ பற்றிய அழகிய பாடல்கலப்‌ பொருள்‌ 
விளங்கும்படியாகப்‌ பலாச்‌ சுளையை ஓடித்துத்‌ தேனில்‌ 
தோய்த்துக்‌ கொடுப்பதுபோலப்‌ பாடுவார்‌. 

அவர்‌ ஓரு கோயிலில்‌ பாடப்‌ போயிருந்தார்‌. கோயில்‌ 
சிறிய குன்றின்மேல்‌ இருந்தது; முப்பது காற்பது படிகள்‌ 
ஏறினால்‌ சழிருந்து கோயிலுக்குப்‌ போய்விடலாம்‌. கீழே 
மண்டபம்‌ இருந்தது. அங்கேதான்‌ பாட்டுக்‌ சச்சேரி நடை 
பெற்றது, ஆயிரக்கணக்கில்‌ மக்கள்‌ கூடியிருந்தனர்‌, 
இறைவன்‌ பெருமையையும்‌ அவனை வணங்கவேண்டிய 
அ௮வ௫ியத்தையும்‌ அறிவுறுத்தும்‌ பாடல்ககாப்‌ பாவத்தோடு 
பாடினார்‌. கேட்டவர்கள்‌ உருகிப்போனார்கள்‌. 

கச்சேரி முடிந்தது, சுவாமி தரிசனம்‌ செய்யப்‌ 
போகலாம்‌ வாருங்கள்‌” என்று அன்பர்கள்‌ அழைத்‌ 
தார்கள்‌... “மற்றொரு சமயம்‌ வருகிறேன்‌. இப்போது 
மிகவும்‌ அவசரமாகப்‌ போகவேண்டி. யிருக்கிறது” என்று 
சொல்லி அவர்‌ புறப்பட்டுவிட்டார்‌. 

அவருடைய பாட்டைக்‌ கேட்டவர்களெல்லாம்‌ அந்தப்‌ 
பாட்டிலே ஈடுபட்டு அதனால்‌ இறைவன்‌ கோயிலுக்குச்‌ 
சென்று தரிசனம்‌ செய்த பிறகே வீடு சென்ருர்கள்‌. அவர்‌ 

6 


82. . சிற்றம்பலம்‌ 


.களையெல்லாம்‌ உருக்கிய பாட்டைப்‌ பாடிய அவரோ, 
கோயிலுக்குப்‌ போகவில்லை. பாட்டை அவர்‌ புகழும்‌ 
பொருளும்‌ ஈட்டும்‌ கருவியாகவே வைத்திருந்தார்‌. 

ஒரு பக்தர்‌ இறைவனிடம்‌ முறுகிய பகீதியுடையவர்‌. 
௮வர்‌ அந்தக்‌ கச்சேரிக்கு வந்திருந்தார்‌. பாட்டிலே தம்மை 
மறந்து லயித்துப்‌ போனார்‌... ஆனால்‌ பாட்டு முடிந்த பிறகு 
அந்தப்‌ பாட்டுக்காரர்‌ இறைவனைத்‌ தரிசிக்கவில்லையே 
என்‌,௰ எண்ணம்‌ அவர்‌. கெஞ்சில்‌. உறுத்திக்கொண்டே. 
இருந்ததது. 

்‌ 3 

அந்தப்‌ பக்தர்‌ வேறு ஒரு கோயிலுக்குப்‌ போயிருர்‌ 
. தார்‌. அங்கேயாரோ ஒருவர்‌ இறைவன்‌ சந்றிதானத்தில்‌ 
- பாடிகச்கொண்டிருந்தார்‌. பாடினாரென்று சொல்லக்கூடாது; 
- பாடுவதாக நினைத்து அவர்‌. கத்திக்‌ கொண்டிருந்தார்‌. . 
ராகம்‌ இழுப்பதைப்போல ஏதோ. ஈடுகடுவே இழுத்தார்‌. 
- சங்தேந்தான்‌. இப்படியென்றால்‌ அவர்‌. தொண்டையோ: . 
- அதைவிடப்‌. பிரமாதம்‌. அடிக்கடி: தொண்டையில்‌ 
கரகரப்பு ஏற்படும்‌, கோழை வந்து கட்டும்‌. லொக்குலொக்‌ 
கென்று இருமுவார்‌... ஆனாலும்‌: பாடுவதை விடமாட்டார்‌. 
சங்கீதம்‌ சாரீரம்‌ என்னும்‌ இரண்டும்‌. இப்படி) அவர்‌ 
பாடின பாட்டு--? அது. பாட்டே அல்ல, ஏதோ சம்போ 
சங்கரா, அப்பனே; ஈடராஜா என்று. நாமங்களை அடுக்கிச்‌ 
சொன்னாரேயொழிய அது கவியுமல்ல) இர்திதனையுமல்ல. 
அந்த மனிதரோ தம்முடைய பாட்டை யாராவது கேட்‌ 
டால்‌. பரிகசிப்பார்களே. என்ற நாணமே இல்லாமல்‌ 
கண்ணை மூடியபடியே பாடிச்கொண்டிருந்தார்‌. 


தரிசனத்துக்கு வந்திருந்த பக்தர்‌ இந்தப்‌ பாட்டையும்‌ 
கேட்டார்‌. முன்பு சங்கத வித்துவான்‌. பாடியதை இப்‌ 
போது. நினைந்து பார்த்தார்‌. அந்தப்‌ பாட்டு எங்கே? இந்த 
உளறல்‌ எங்கே? ஆனாலும்‌ அவர்‌ பக்தராகையால்‌, கோழை 


ஏழையடியார்‌ சொல்‌ : 88 


மிடம்றோடு வெறும்‌ சொற்களை இசையைப்போலப்‌ பாடு 
கிற அந்த மனிதரிடம்‌ கொஞ்சம்‌ மதிப்பு உண்டாயிற்று, 
நாண த்தைவிட்டு இறைவன்முன்‌ நின்று பாடுகிறாரேஎன்‌,௰ 
எண்ணமே ௮த ற்குகீ காரணம்‌.  மூன்னவறீடம்‌ பாட்டு 
இருந்தது; ஆனால்‌ பக்தி இருந்ததாகத்‌ தெரியவில்லை. 
- பின்னவரிடம்‌ பாட்டு இல்லை; ஆனால்‌. பக்தி இருக்கிற 
தென்றே தெரிந்தது. இந்த இருவரையும்‌ ஒருங்கே 
ஒப்பிட்டார்‌, யார்‌ பெரியவர்‌? 

அன்று இரவு அவர்‌ ஒரு கனவு கண்டார்‌. இறைவ 
னுடைய சந்நிதானத்தில்‌ பாட்டு நடைபெறப்‌ போகிறது, 
“இன்று நம்முடைய முன்னே நடைபெறும்‌ பாட்டுக்கு 
நாமே வரப்போகியோம்‌, நீயும்‌ வந்து பார்‌” என்று 
பக்தருக்குக்‌ கட்டளை இடைத்தது. ஆதலின்‌ அவர்‌ 
போயிருக்கிறார்‌. பாட்டு ஆரம்பமாகிவிட்டது. முன்னே 
- சொன்ன சங்கே வித்துவான்‌ பாடுகிறார்‌. சாரீரம்‌ கணகண ன்‌ 
- வென்றிருக்கிறது; பாட்டுத்‌ தெளிவாக இருக்கிறது; 
இசையோ . உள்ளத்தை அள்ளுகிறது. கூட்டம்‌ கடல்‌ 
போலப்‌ பரந்திருக்கிறது, இப்போது பக்தருக்குப்‌ பாட்‌ 
டூலே மனம்‌ ஓடவில்லை. அந்தக்‌. கூட்டத்தில்‌ இறைவன்‌ 
வருவதாகச்‌ சொல்லியிருக்கிறானே என்று ஆர்வத்தோடு 
௮வனைத்‌ தேடினார்‌. எங்கும்‌ காணவில்லை. மக்களே எங்கும்‌ 
நிறைந்திருந்தனர்‌. 

. திடீரென்று பாட்டு நின்றது. சங்தே வித்துவானால்‌ 
பாட முடியவில்லை. ௮வர்‌ தொண்டை பேசவில்லை, கூட்டம்‌ 
கலைந்துவிட்டது. அவரும்‌ போய்விட்டார்‌, கோயிலில்‌ 
யாரும்‌ இல்லை, இறைவன்‌ கேரில்‌ வருவதாக அருளினாரே, 
வரவில்லையே என்று பக்தர்‌ மன வருத்தத்தோடு ஒரு ம 
யில்‌ சோர்வோடு உட்கார்ந்திருந்தார்‌. 


அப்போது ஒருவர்‌ அங்கே. வந்தார்‌. அவர்‌ பாடத்‌... 
தொடங்கினார்‌. பக்தர்‌ நிமிர்ந்து - பார்த்தார்‌... கோழை. 


இத்‌ சிற்றம்பலம்‌ 


மிடற்றோடு முன்பு பாடினாரே அந்தப்‌ பேர்வழி, . அவர்‌ 
பாடினார்‌. அன்று பாடின மாதிரித்தான்‌ . பாடினார்‌. 
ஐயோ! காக்கைக்‌ குரலே!” என்று தோன்றியது பக்த 
கனு. வந்தவர்‌ பாடிக்கொண்டிருந்தார்‌; கண்ணை மடிக்‌ 
கொண்டு. வெறும்‌ நாமங்களையே பாட்டைப்போல இழுதீ 
கொண்டிருந்தார்‌... அதைக்‌ கேட்கக்‌. கேட்கப்‌ பக்தருக்கு 
ஏதோ ஒருவித இன்பம்‌ உண்டாயிற்று. அந்த நாமங்களை 
இருதயத்திலிருந்து அவர்‌ கூறினார்‌; அதனால்தான்‌ பக்த 
க்கு அது சுவையாக இருந்தது. அதற்குள்‌ ஓர்‌ அதிசயம்‌ 
நிகழ்ந்தது. ஏழைக்கு முன்னே சிறிது தூரத்தில்‌ சிவபெரு 
மான்‌ ஒரு பீடத்தின்‌ மேல்‌ 'எழுந்தருளியிருந்தான்‌.! பக்த 
ருக்குத்‌ திடுக்கிட்டது. . இறைவன்‌ தலையை ஆட்டி ஆட்டி 
மகிழ்க்துகொண்டிருந்தான்‌, கண்ணை மூடிக்கொண்டு 
பாடிய ஏழை; இறைவன்‌ அங்கே அமர்ச்திருப்பதை உணர 
வில்லை. அவர்‌ கண்ணை மூடியபடியே கோழை மிடற்றோடு 
கவியோ கீர்த்தனமோ இல்லாத. வெறுஞ்‌. சொற்களைத்‌ 
பதம்‌. மனம்‌ போனபடி இசை போலப்‌ பாடிக்‌ “கொண்‌ 
டிருந்தார்‌. ' இறைவன்‌ ஒரு காலைக்கு ஒரு கால்‌ மஒழ்ச்சி 
மீதூர்றீது ஆடினான்‌. அமர்ந்தபடியே அசைந்தாடியவன்‌ 
எழுச்திரு்சே ஆனந்த ௩டனம்‌. ஆடத்‌ தொடங்கி 
விட்டான்‌. ப ப 


திடீரென்று கனவு. கலைந்தது. **அடடா]? இன்னும்‌ 
சிறிது நேரம்‌ கனவு காணாமற்‌ போனேனே!. இறைவன: 
திருநடனத்தைத்‌ தரிசித்துக்கொண்டே. ... இருந்திருக்க 
லாமே!” என்று வருக்இனார்‌ பக்தர்‌. 

இப்போது. அவருக்கு, ஈசன்‌ யாருடைய. பாட்டில்‌ 
மகிழ்ச்சி அடைகஇிறுன்‌ என்பது .தெளிவாகிவிட்ட்து.. 
உள்ளத்தில்‌ பக்தியோடு 'பாடுகிறவர்கள்‌ . கோழை 
யால்‌. இருமும்‌ மிடறுடையவர்களாக இருக்கட்டும்‌; 
அதனாற்‌. குறையில்லை, ' “அவர்கள்‌ பாடுவது கவியென்று 


ஏழையடியார்‌ சொல்‌ இத 


கொள்வதற்குரியதன்று; ' கவியின்‌ கோட்பாடு அதில்‌ 
இல்லை' என்று சொல்லும்படி இருக்கட்டும்‌; அதனாலும்‌ 
குற்றமில்லை. ௮து பாட்டாக இல்லாமல்‌ : சொற்களைப்‌: 
பேசுறமாதிரி இருக்கிறது; அப்படி இருப்பினும்‌ தாழ்வு: 
இல்லை. அவர்கள்‌ ஏழை; அதைப்பற்றிக்‌. கொஞ்சங்கூடத்‌ 
தடையே இல்லை, அவர்கள்‌ அடியார்கள்‌? ஆதலின்‌ ஈசன்‌: 
அவர்களுடைய சொல்லிலே மகிழ்கிறான்‌... 


ஆ 


இத கற்பனைச்‌ கதை, . ஆனாலும்‌ ஞானசம்பந்தப்‌ 
பெருமான்‌ அருளிய தேவாரத்தின்‌ கருத்தை வைத்துக்‌: 
கட்டிய கற்பனை, அந்தத்‌ தேவாரப்‌ பாட்டைப்பார்க்கலாம்‌- 

-கோழைமிட மூக,கவி கோளும்‌இல ஆக,இசை 

கூடும்‌ வகையால்‌ 
ஏழைஅடி. யாரவர்கள்‌ யாவைசொன சொல்ம௫ழும்‌ 
ஈசன்‌: இடமாம்‌, 

.... 1[கோழையையுடைய தொண்டையாக இருக்கட்டும்‌; பாடுகிற 
- பரட்டுக்கள்‌, கவியின்‌ உருவத்தைக்‌ கொள்ளுதல்‌ தஇில்லாதனவாக 
இருக்கட்டும்‌; (குற்றம்‌ இல்லை); தம்பால்‌ இயன்ற : வகையினாலே; 
இசையோடு ஏழைகளாகிய அடியார்கள்‌ சொன்ன சொற்கள்‌ 
எவையோ அர்தச்‌ சொற்களைக்‌ கேட்டுச்‌ திருவுள்ளம்‌ மகிமுகின்‌ ற. 
இறைவன்‌ எழுந்தருளியிருக்கும்‌ கட கடலக ப்‌ 
'சொல்ல்‌ வருகிருர்‌. 

மிடறு. தெர்ண்டை, ஆக - ஆகட்டும்‌; .வியம்கோள்‌. ஆக. 
என்பதைச்‌ செயவென்ற வாய்ப்பாட்டுப்‌ பெயரெச்சமாகக்‌. 
கெொரண்டால்‌ மிடருகக்‌ கவி என்று வல்லினம்‌. மிகவேண்டும்‌;. 
சந்தம்‌ நோக்கி வந்த செய்யுள்‌ விகாரம்‌ என்று சமாதானம்‌. 
சொல்லலாம்‌. ஆயினும்‌ ஆக்‌ என்று வரும்‌ இரண்டையும்‌ 
ஆகட்டும்‌ என்ற : பொருளுடைய வியங்கோளாககீ கொள்ளுதல்‌: 
சிறப்பு, . கவிகோள்‌_கவியின்‌. . உருவத்தைக்‌ கொள்ளுதல்‌, 
சாரீரம்‌, சங்கதம்‌,  சுரசித்தியம்‌ என்னும்‌. மூன்றும்‌ இல்லை. 
என்றபடி, இசை தமக்குக்‌ கூடுிற வகையினால்‌, சொன்ன 


96 சிற்றம்பலம்‌ 


சொல்‌ பாவை, அவற்றை மகழும்‌.. பாட்டாக நினைத்து அவர்‌ 
பாடினும்‌ அவை வெறும்‌. சொற்கள்‌ ௪ என்று 'குறிப்பிக்க, சான 
சொல்‌” என்றார்‌] 
ட ரதின்ன்‌ ம அ ப 

இனி த்து இடம்‌. இன்னதென்று சொல்லப்‌ புகுஒருர்‌ 
ஞானசம்பந்தப்‌ பிள்ளையார்‌. இயற்கையின்‌ எழிலிலே 
இஹமைவனைக்‌ கண்டு அந்த எழிலையும்‌ வாயாரப்‌ பாடும்‌ 
தமிழ்‌ விரகராதலின்‌ இங்கே வைகாவூர்த்‌ தலத்தின்‌ வளப்‌ 
பத்தைச்‌ சொற்சித்துரமாகத்‌ தீட்டுகிறார்‌. தஇருவைகாவூர்‌ 
ஏன்ம தலம்‌ சோழராட்டில்‌ கும்பகோணத்துக்கு அருகில்‌ 
இருப்பது. வைகா, வைகாவில்‌, வைகாவூர்‌. என்று அதன்‌ 
பெயர்‌ வழங்கும்‌. சம்பந்தர்‌ வைகாவில்‌ என்று குறிக்கிறார்‌. 
மயிலாப்பூருக்கு மயிலாப்பு, மயிலாப்பில்‌,மயிலாப்பூர்‌என்று 
மூன்று வகையில்‌ பெயர்‌ வழங்கும்‌. அதுபோன்றது இது, 


வைகாவூர்‌ மருத்‌ நிலத்தில்‌ அமைந்திருப்பது, வயல்கள்‌ 

மிகுதியாக உள்ள தலம்‌ .௮து, வயலை அடுத்து ஒரு 
'தோட்டம்‌) அங்கே வாழையும்‌ கமுகும்‌ தென்னையும்‌ நன்‌ 
ரக வளர்ந்திருக்கின்‌ றன, 


முதிர்ந்த தென்ன மரத்தில்‌ ஈன்றாக முற்றிப்‌ பழுத்த 
(தேங்காய்‌ காற்று வீசும்போது ழே விழுகிறது, . அந்த 
.மரதிதைவிட இள மரம்‌ ஒன்று அதைவிட உயரம்‌ குமை 
வாக அருகேநிற்கிறது. மேலிருந்து விழுந்த முதிய. தேங்காய்‌ 
... இந்தச்‌ சிறிய தென்ன மரத்தின்மேல்‌ விழுந்து தாக்க, ௮தி 
விருக்கின்ற இளநீர்‌ முலையிலிருந்து பிய்ந்து விழுகிறது, 
முற்‌.றின தேங்காயும்‌ இளநீரும்‌ ழே விழும்போது தென்ன 
- மரத்தைவிடச்‌ சிறிது குட்டையாக இருக்கும்‌ சமூக மரத்‌ 
தில்‌ விழுகின்றன. அதனால்‌. கமுகங்‌ குலைகள்‌ . சிதறு 
“கின்றன. மறுபடி அந்த இளநீரும்‌ முற்றிய. தேங்காயும்‌ 
கழுகுக்கும்‌ குட்டையாக வளர்ந்துள்ள . வாழையின்மேல்‌ 
முகின்‌ மன. அந்த வாழை: தாறு போட்டுப்‌ பழுத்து றிற்‌ 


ஏழையடியார்‌ சொல்‌ ' டட ஜர்‌ 


றது. வாழைப்‌. பழக்‌ குலையின்மேல்‌. இளநீரும்‌ தேங்காயும்‌: 
விழுந்து வாழைப்பழத்தை உதிரச்‌ .. செய்கின்றன. 
அவை கீழே உள்ள வயல்களில்‌ விழுகின்றன... .உயரத்தி' 
லிருந்து விழுந்தமையாலும்‌ : தேங்காயால்‌ அடிபட்ட 
மையினாலும்‌ வாழைப்பழம்‌ பழமாக இராமல்‌ பஞ்சாமிர்த. 
மாகிவிடுகிறது. வயலில்‌ இப்படிப்‌ பலகாலம்‌ பழங்கள்‌ 
சிதறிச்‌ சிதைந்து ஊறச்‌ சேறு போல அவ ன்றன 


இப்படி. ஒர்‌ இயற்கைக்‌ காட்சியைத்‌ திருவைகா 
வூரிலே வைத்து வருணிகூருர்‌ சம்பந்தர்‌. 


தர்ழைஇள நீர்முதிய காய்கமுகன்‌ பழகி 
தீர்றுசிதறி ப 

வாழையுதிர்‌ வீழ்கணிகள்‌ ண திவவல்‌ சேதாசெடும்‌: 
வைகர்விலே. 


[தென்னையின்‌ இளநீரும்‌ ம்திய காயும்‌ கமுக மரத்தில்‌ விழ,. 
அதில்‌ வரிசையாக உள்ள குலைகள்‌ இதற, . அப்பால்‌ அவை. 
விழுந்த வாழை மரத்திலிருந்து உதிர்ந்து வீழ்ந்த கனிகள்‌... ஊறி: 
வயலிலே சேற்றைச்‌ செய்யும்‌ வைகாவில்‌ என்ற தலம்‌, மகிழும்‌: 
ஈசன்‌ இடம்‌ வைகாவில்‌ என்று கூட்டவேண்டும்‌. 


தாழை - தென்னை. முதிய காய்‌ விழ, அது மேரதியதால்‌: 
கீழிருக்கும்‌ தென்னையிலிருந்து இளநீரும்‌ வீழ்க்தது, . நிரை . 
வரிசையாக உள்ள, தாறு. குலை; இங்கே கமுகள்‌ குலை, 
சிதறி என்பதற்குச்‌ சிதற என்று பொருள்‌ கொள்க;. எசீசத்திரிபு, 
உதிர்‌ வீழ்‌ கனிகள்‌ - உதிர்ந்து வீழ்ந்த கனிகள்‌; வரிந்து புனைந்த 
பந்து என்ற பொருளில்‌ வரிப்புனை பந்து என்று. வந்தது போன்ற. 
பிரயோகம்‌ இது, சேறு. செயும்‌ - சேற்றை உண்டாக்கும்‌. 
வைகாவில்‌ .... திரு. வைகாவூர்‌. ஏ: அசை நிலை.] 


ப இங்கே சொன்ன வருணனையோடு ஒருபுடை ஒப்புமை 
உடையது, பின்‌ வரும்‌ சிந்தாமணிப்‌ பாட்டில்‌ வரும்‌ 


௫8 சிற்றம்பலம்‌ 
- எகர்ய்மாண்ட தெங்கின்‌ பழம்வீழக்‌ கமுகின்‌ கெற்றிப்‌ 
பூமாண்ட தந்தேன்‌ தொடைக&றி வருகீகை போழ்ந்து. 
தேமாம்‌ கனிசி தறிவாழைப்‌ பழங்கள்‌ சிந்தும்‌ 
ஏமாங்‌ கதமென்‌ .நிசையால்‌ திசைபோய துண்டே'.'' 
சு நன்‌ பன, 
நிலவளமும்‌ நீர்வளமும்‌ உள்ள : திருவைகாவூரில்‌ 
எழுக்தருளியிருக்கும்‌ செல்வன்‌ இறைவன்‌. அவன்‌ இருக்‌ 
கும்‌ இடம்‌ செல்வம்‌ நிறைந்தது. ஆயினும்‌, ஏழைகளாக 
.. இருந்தாலும்‌ அடியார்களாயின்‌ அவர்கள்‌ பாட்டு நன்றாக 
இல்லாவிட்டாலும்‌ அவன்‌ ஏற்றுக்கொள்வான்‌. 
தென்னமரத்தின்‌ இளநீரும்‌ முதிய காயும்‌ கமுகங்‌ 
குலையும்‌ வாழைக்‌ கனிகளும்‌ வளப்பமுடையனவானாலும்‌. 
கழே விழுந்து சிதைந்து சேறாவதுபோல ல்ல இசையும்‌ 
சாரீரமும்‌ உடையவராக இருந்தாலும்‌ இறைவனுக்குப்‌ 
பயன்படாவிட்டால்‌ விணானதற்கொப்பே என்ற குதிப்பும்‌ ப 
. இரந்த வருணனையாற்‌ பெறப்படும்‌, 
கோழைமிட ருக,கவி கோளும்‌இல வாகஇசை 
கூடும்‌ வகையால்‌ 
ஏழை அடி யார்‌அவர்கள்‌ யாவைசொன சொல்மஉழும்‌ 
ஈசண்‌ இடமாம்‌ 


- தாழைஇள நீர்முதிய கல வீழநிறை 
தாறு சிதறி 
வாழைஉதிர்‌ வீழ்கனிகள்‌ ஊ.றிவயல்‌ சேறுசெயும்‌ 
-வைகா விலே, 


* சீவசு சிந்தாமணி, நரமக்ள்‌ இலம்பகம்‌, 9, 





திருமுறை ப மலர்கள்‌ 


(பன்னிரண்டு புத்தகங்கள்‌) 
கி. வா. ஜகந்நாதன்‌ எழுதுபவை 
து 

| தமிழுக்கே வாய்த்த பெருமை, தமிழ்‌ வேதம்‌ எண்று 
பாராட்டிப்‌ : போற்றப்‌ பெறும்‌ தேவார திருவாசகங்களை 
- உடையதாக இருத்தல்‌, சைவத்‌ திருமுறைகள்‌ பன்னிரண்டும்‌ 
இறைவனுடைய அருளின்பத்தில்‌ திளைத்த பெரியோர்களின்‌ 
திருவாக்கு. படிப்பவரின்‌ உள்ளத்தை உருக்குபவை. ஒவ்‌ 
“வொரு திருமுறையிலிருந்தும்‌ சில பாடல்களைப்‌ பொறுக்கி 
அவற்றிற்குரிய விளக்கங்களைத்‌ தமக்கே உரி.ப சிறந்த முறை 
யில்‌ ஆசிரியர்‌ எழுதி வருகிறார்‌. ஒவ்வொரு திருமுறைக்கும்‌ 

ஒவ்வொரு புத்தகம்‌, ்‌, 

















க்அ." 
ந, உள்ளம்‌ கவர்‌ கள்வன்‌ ர 00 
௮. பின்னு செஞ்சடை ௩ 0 
ல. சிற்றம்பலம்‌ 1 0 
4, இரவும்‌ பகலும்‌ 1. 0 
5. இன்பப்‌ பிறவி 1ழ 0 
6. பேசாத. நாள்‌ 1 0 
சீ... அருளாளன்‌ 1ழ 90 
8. அன்பின்‌ உருவம்‌ 1 0 

இ, "ஒளிவளர்‌ விளக்கு 1 0. 
நடு. “ஞானக்‌ கொழுந்து 1 0 
11, ஒன்றே ஒன்று ந. 0 
12. சிலம்படி 1 0 

|. போன்‌ : 88574 ப . தபால்‌ பெட்டி? 1457 


௮ மூத நிலையம்‌ ன பவ வட்‌ லிமிடெட்‌ 


றம்பேட்டை . "சென்னை-19 








